த.பா.நி. (க.வெ.) வரிசை எண் - 307 


செய்முறைக் கனிம வேதியியல் 

அளவறி பகுப்பு 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 


ரா . மகாதேவன் , 
ம் வேதியியல் விரிவுரையாளர் 
ந.க.ம. கல்லூரி , பொள்ள 


பர் 


நூல் 


GU UITL 


( A ) 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


நிறுவனம் 


காக கசடற 


First Edition - May , 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 307 


© TAMIL NADU TEXT BOOK SOCIETY 


INORGANIC CHEMISTRY - PRACTICAL 

QUANTITATIVE ANALYSIS 


R. MAHADEVAN 


Net Price Rs . 3-50 
( No discount ) 


Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of 
Books and literature in regional 
languages at the University Level, 
of Government of India in the Ministry 
of Education and Social Welfare, 


Printed by 


DEEPA PRINTERS 
50 , Suriyanarayana Chetty Street , 
Madras - 13 . 


THAT 


ஏற்பாடு செய்துள்ளே 

இவற்றுள் ஒன்றான செய்முறைக் கனிம வேதியியல்- அளவறி 
உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 

ட 
அணிந்து 

திரு . இரா நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினோராண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. வகுப்பு 
மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக 
வகுப்பிலும் ( P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் படிப்பு 
வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன் வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 

பாடங்களை மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 
தான் பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , பெளதிகம் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 
பகுப்பு என்ற இந்நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
307 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 342 நூல்கள் வெளி 
வந்துள்ளன . இந்நூல் 

அரசு கல்வி 

சமூக 

நல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் 
வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 

. 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . 

குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


மைய 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. . கனிம அளவறி . பகுப்பாய்விற்கான அடிப்படைக் 

கொள்கைகள் 


1 


2. வேதியியல் தராசு 


9 


3 . 


12 


2.1 


44 


பருமனறி பகுப்பு 
1. அமில - கார அளவியல் 
2. பெர்மாங்கனேட் அளவியல் 
3 . டைக்ரோமேட் அளவியல் 
4. அயோடின் அளவியல் 
5. வீழ்படிவு முறை : வெள்ளி அளவியல் 


61 


67 


81 


6. பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடை உப 

யோகித்துத் துத்தநாகச் சல்ஃபேட்டிலுள்ள 
துத்த நாகத்தை நிர்ணயித்தல் 


85 


* 4 . 


எடையறி பகுப்பு 


89 


139 


139 


141 


5. மேலும் சில சோதனைகள் - அனுபந்தங்கள் 

1 . வினைப்பான்கள் தயாரிக்கும் முறை 
2. அடர் அமிலங்கள் , அம்மோனியா ஆகிய 

வற்றின் திறன்கள் 
3.14 அணு எடை எண் அட்டவணை 
4. மடக்கை அட்டவணை 

எதிர் மடக்கை அட்டவணை 
6. BIBLIOGRAPHY 
7 .: கலைச்சொற்கள் 


142 


143 


145 


147 


148 


1. கனிம அளவறி பகுப்பாய்விற்கான 

அடிப்படைக் கொள்கைகள் 
( Theoretical Basis of Quantitative 

Inorganic Chemistry ) 


மின் பிரிகை ( Electrolytic Dissociation ) 

ஒரு மின்பகு பொருளை நீரில் கரைத்தால் அது மின்னேற்ற 
முடைய அயனிகளாகப் பிரிகிறது . 
HCIL 

_ H + + CI 
NaNO , == Na + + NO ; 

ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , சோடியம் நைட்ரேட் 
போன்றவை முற்றிலும் அல்லது கிட்டத்தட்ட முற்றிலும் அயனி 
களாகப் பிரிகின்றன . இவை மிகு அளவு மின்பகு பொருள்கள் 
( Strong electrolytes ) எனப்படும் . அசெட்டிக் அமிலம் , நைட்ரஸ் 
அமிலம் போன்றவை சிறிதளவே அயனிகளாகப் பிரிகின்றன . 

குறை அளவு மின்பகு பொருள்கள் ( Weak electrolytes ) 
எனப்படும் . 

CH , COOH - CH , COO- + H + 

இச் சம நிலைக்கு நிறைதாக்க விதியைப் ( Law of mass action ) 
பயன்படுத்திக் கீழ்க்காணும் சமன்பாட்டைப் பெறலாம் . 

[ CH , COO- ] [ H + ] 
KA 

[ CH COOH ] 


இவை 


இங்கு KA அயனி ஆகு மாறிலி (Ionisation constant ) எனப் 
படும் . இக் குறியீடு [ ] , இவ்வடைப்புக் குறிக்குள் எழுதப் 
பட்டிருக்கும் பொருளின் மூலக்கூற்றுச் செறிவைக் ( Molecular 
concentration ) குறிக்கும் . 


டை அயனியையும் 
குளோரைடு அயனியின்செல் 
2 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
கரைதிறன் பெருக்கம் ( Solubility Product) 

சில்வர் குளோரைடு , பேரியம் சல்ஃபேட் போன்ற உப்புக்கள் 
நீரில் குறைவாகக் கரையும் . சிறிதளவே கரைந்திருக்கும் 
இவற்றின் மூலக்கூறுகள் முற்றிலும் அயனிகளாகப் பிரிந்திருக்கும் . 
மாறாத வெப்ப நிலையில் இவ்வயனிகளின் மூலக்கூற்றுச் செறிவின் 
பெருக்குத் தொகை ஒரு மாறிலி . இம்மாறிலி , S கரைதிறன் 
பெருக்கம் எனப்படும் . 

AgCl ( திடப்பொருள் ) Ag + + Cl 
Sagci [ Ag + ] [ Cl- ] 

ஒரு சில்வர் குளோரைடு மூலக்கூறு பிரியும் பொழுது ஒரு 
சில்வர் அயனியையும் , ஒரு குளோரைடு 
கொடுக்கிறது . எனவே , சில்வர் குளோரைடின் நிரம்பிய 
கரைசலில் ( Saturated solution ) சில்வர் அயனியின் செறிவு 

. 
சில்வர் குளோரைடின் கரைதிறனும் ஆகும் . 


அதாவது [ Ag + ] = [ Cl- ] = சில்வர் குளோரைடின் கரைதிறன் 
[ Ag + ] [ Cl ] = SAgci 

[ Ag+ ) Sagci 
[ Ag + ] = NSAgCI 


அதாவது சில்வர் அயனியின் மூலக்கூற்றுச் செறிவு சில்வர் 
குளோரைடின் கரைதிறனுக்குச் சமம் . 


பொது அயனி விளைவு ( Common Ion Effect ) 

குறிப்பிட்ட வெப்ப நிலையில் ஒரு பொருளின் கரை திறன் 
பெருக்கம் ஒரு மாறிலி . எனவே , கரைசலில் உள்ள ஓர் அயனியின் 
செறிவை அதிகமாக்கினால் மற்ற தன் செறிவு குறைய வேண்டும் . 
20 ° C . வெப்ப நிலையில் சில்வர் குளோரைடின் கரை திறன் 
1x10-5M ( M , கிராம் மூலக்கூறு / லிட்டரைக் குறிக்கும் ) . 
சில்வர் , குளோரைடு ஆகிய அயனிகளின் மூலக்கூற்றுச் செறிவு 
சில்வர் குளோரைடின் மூலக்கூற்றுச் செறிவிற்குச் 
இருக்கும் . 


சமமாக 


எனவே , 


SAgCI = ( 1x10-5 ) ( 1x10-5 ) 

= 1x10-10 ( கி . மூலக்கூறு / லிட்டர் ) 


கனிம ........... அடிப்படைக் கொள்கைகள் 


3 


சோடியம் குளோரைடைச் சேர்த்துக் குளோரைடு அயனி 
யின் செறிவை 1x10-4M அளவிற்கு உயர்த்தினால் , சில்வர் 
அயனியின் . செறிவு 1x10-6M அளவிற்குக் குறைய வேண்டும் . 
இவ்வாறு 

சில்வர் அயனியின் செறிவு குறைந்தால் தான் 
குளோரைடு , சில்வர் ஆகியவற்றினுடைய செறிவின் பெருக்குத் 
தொகை மாறாமல் 1x 10-10 என்ற அளவிலேயே இருக்கும் . 
சில்வர் அயனியின் செறிவு குறையச் சிறிதளவு சில்வர் அயனி 
சில்வர் குளோரைடு வீழ்படிவாகப் படிகின்றது . மாறாகச் 
சில்வர் குளோரைடின் நிரம்பிய கரைசலுக்குச் சில்வர் 
நைட்ரேட்டுக் கரைசலைச் 

சேர்த்தால் , கரைசலில் 
சிறிதளவு குளோரைடு அயனி சில்வர் குளோரைடு வீழ்படிவாகப் 
படியும் . இம்முறையில் கரைசலில் உள்ள ஓர் அயனியின் 
செறிவை அதிகரித்து மற்றதன் செறிவைக் குறைக்க முடிகிறது . 
இதற்குப் பொது அயனி விளைவு என்று பெயர் , இதனால் குறை 
வாகக் 

கரையக்கூடிய பொருளின் கரை திறனை மேலும் 
குறைக்க முடிகிறது . இம்முறை எடையறி பகுப்பில் ( Gravimetric 
Analysis ) பெரிதும் பயன்படுகிறது . 


உள்ள 


மாதிரி 1 : 

0.01M . சோடியம் குளோரைடுக் கரைசலில் 
சில்வர் குளோரைடின் கரைதிறனைக் கணக்கிடு . 
(SAgCI 

1.1 x 10-10 ) 


சில்வர் குளோரைடின் நிரம்பிய கரைசலில் 

[ Cl ] 


w Sagci 


N1.1310-10 


* 1.05 x 10-5M 


து சேர்க்கப்படும் குளோரைடு அயனியின் செறிவுடன் 
ஒப்பிடும் பொழுது மிகச்சிறிதாகையால் இதைத் தள்ளிவிடலாம் . 


* 


எனவே , கரைசலில் உள்ள குளோரைடு 

அயனியின் செறிவு [ Cl- ] 


6 } 


0.01M 


1X10-2M 


[ Ag + ] [ CI- ] 


[ Ag + ) 


= SAgCI 

SASCI 
[ C1 ] 
1.1x10-10 

1x10-2 


4 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


- 


1.1X10-8M 


ஃ . சோடியம் குளோரைடுக் கரை 

சலில் சில்வர் குளோரைடின் 
கரை திறன் 


1.1x10-8M 


எனவே , 0.01M சோடியம் குளோரைடுக் கரைசலில் சில்வர் 
குளோரைடின் கரைதிறன் 1000 மடங்கு குறைகிறது . 


கிளர்ச்சி ( Activity ) 

வெப்ப இயக்க இயலின்படி ( Thermodynamics ) துல்லியமாகக் 
கணக்கிட வேண்டுமாயின் அயனிகளின் செறிவிற்குப் பதிலாக 
அவற்றின் கிளர்ச்சியைப் பயன்படுத்த வேண்டும் . அயனியின் 
செறிவை 

கிளர்ச்சி எண்ணால் ( Activity coefficient ) 
பெருக்கக் கிடைக்கும் தொகையே அதன் கிளர்ச்சியாகும் . 


அதன் 


கிளர்ச்சி = செறிவு X கிளர்ச்சி எண் . 


மாறாத வெப்ப நிலையில் அயனிகளின் கிளர்ச்சியின் பெருக்குத் 
தொகை ஒரு மாறிலி . இம்மாறிலி கிளர்ச்சிப் பெருக்கம் ( Activity 
product ) எனப்படும் . 


மிக நீர்த்த கரைசலில் அயனியின் கிளர்ச்சி 

எண் 
கிட்டத்தட்ட ஒன்றிற்குச் சமம் . எனவே , மிக நீர்த்த கரைசலில் 
ஓர் அயனியின் செறிவு அதன் கிளர்ச்சிக்குச் சமமாக இருக்கும் . 


வேற்று அயனி விளைவு ( Diverse Ion Effect ) 

பொது அயனி இல்லாத உப்புக் கரைசலில் இருந்தால் 
குறைந்த கரைதிறனுடைய உப்புகளின் கரைதிறன் 
அதிகரிக்கிறது . இது வேற்று அயனி விளைவு எனப்படும் . 
வேற்று அயனிகளின் செறிவு அதிகரிக்கும் பொழுது ஊடகத்தின் 
( Medium ) அயனித்திறன் ( lonic strength ) அதிகமாகிறது . 
இதனால் ஊடகத்திலுள்ள அயனிகளின் கிளர்ச்சி எண்ணின் 
மதிப்புக் குறைகிறது . - எனவே , கிளர்ச்சிப் பெருக்கம் குறையா 
திருக்க அயனிகளின் செறிவு அதிகரிக்கிறது . 


ஆகையால் , வீழ்படிவுகளின் கரை திறனைக் குறைக்கக் 
கரைசலில் உள்ள மற்ற மின்பகு பொருள்களின் செறிவு கூடுமான 
வரை குறைவாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் . 


Å 


கா 


அயனிகள் 
கனிம ........ அடிப்படைக் கொள்கைகள் 

5 
எடையறி பகுப்பு ( Gravimetric Analysis) 

ஒரு தனிமம் அல்லது அதன் சேர்மத்தை மிகத் தூய நிலையில் 
பிரித்து எடை போடுவது எடையறி பகுப்பு எனப்படும் . தனிமம் 
அல்லது அதன் சேர்மத்தைப் பிரித்தெடுக்கும் முறைகளில் 
வீழ்படிவாக்கும் முறை முக்கியமானது . வீழ்படிவு படிக வடிவம் 
உள்ள தாகவும் , கரைதிறன் 

மிகக்குறைவாக உள்ள தாகவும் 
இருக்கவேண்டும் . வீழ்படிவிலுள்ள துகள்கள் வடிதாள் வழியே 
கீழிறங்காத அளவிற்குப் பருமன் உள்ள தாக இருக்கவேண்டும் . 
கூழ் பிரிகை நிலை ( Colloidal State ) 

சிறிய துகள்களின் பருமனைப் பற்றி அறிந்து கொள்ளும் முன் 
கீழ்க்காணும் அளவுகளைத் தெரிந்து கொள்வது அவசியம் . 
60 LÓTT 60 ( Micron ) , u 

= 10-4 செ.மீ. 
L602 60 LÅTT GÖT (Millimicron ) , mp 10-7 செ.மீ. 
ஆங்ஸ்ட்ராம் ( Angstrom ) , A 

10-8 செ.மீ. 
கூழ்பிரிகை கரைசால்களில் உள்ள 

து கள்களின் விட்டம் 
1 m y முதல் 100 mu வரை இருக்கும் . அளவறி பகுப்பில் 
உபயோகப்படும் வடிதாள்கள் 1 | ( 1000 m u ) - வை விட அதிக 
விட்டமுள்ள துகள்களை மட்டும் நிறுத்தி வைக்கும் . எனவே , 
கூழ்பிரிகை நிலையிலுள்ள துகள்கள் வடிதாள் வழியே கீழிறிங்கி 
விடும் . ஆகையால் வீழ்படிவை உண்டாக்கும் பொழுதும் , கழுவி 
வடிகட்டும் பொழுதும், வீழ்படிவு கூழ் பிரிகை நிலை அடையாத 
வாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் . 
கூழ்பிரிகைக் கரைசால்களில் 

( Colloidal sols ) உள்ள 
துகள்கள் மின்னேற்றம் 

இருக்கும் . இம் 
மின்னேற்றம் இருக்கும் வரைதான் கரைசால்கள் நிலைத்திருக்கும் . 
துகள்கள் மின்னேற்றம் அடையக் கரைசாலில் மிகச் சிறிதளவு 
மின்பகு பொருள் இருக்க வேண்டும் . மின்பகு பொருளிலுள்ள 
ஏதேனும் ஓர் அயனி கரைசாலிலுள்ள துகள் களின் மேல் ஒட்டிக் 
கொள்வதால் அவை 

மின்னேற்றம் அடைகின்றன . 
குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மின்பகுபொருள் கரைசாலுடன் 
சேர்க்கப்பட்டால் , 

துகள்களின் 

மின்னேற்றத்திற்கு எதிர் 
மின்னேற்றமுடைய 

துகள்களால் ஈர்க்கப்பட்டு 
அவற்றின் மேற்பரப்பில் ஒட்டிக் கொள்கின்றன . இதனால் 
துகள்களின் மின்னேற்றம் நடு நிலையாக்கப்பட்டு 

அவை 
தோய்ந்து வீழ்படிவாகக் கீழே படிகின்றன . 


உடையனவாக 


11 


6 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


வீழ்படிவைக் கழுவும் பொழுது அதன் மேல் 

ஒட்டிக் 
கொண்டிருக்கும் அயனிகளும் நீக்கப்படுகின்றன . கரைசலில் 
உள்ள மின்பகு பொருளின் அளவு கூழ் தோய்வு அளவிற்குக் 
( Coagulation value ) கீழே குறைந்தால் வீழ்படிவு கூழ்பிரிகை 
நிலையை அடைந்து விடும் . இம்மாற்றம் கூழ் கரைசலாக்கல் 
( Peptisation ) எனப்படும் . இதைத் தவிர்க்கத்தான் கழுவும் 
நீர்மத்தில் சிறிதளவு மின்பகு பொருள் சேர்க்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு : அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட்டுக் 
கரைசலுடன் அதிக அளவு சோடியம் குளோரைடுக் கரைசலைச் 
சேர்த்து வெள்ளி , சில்வர் குளோரைடாக வீழ்படிவாக்கப் 
படுகிறது . இவ் வீழ்படிவை நீரைக் கொண்டு கழுவினால் ஒட்டிக் 
கொண்டிருக்கும் ஹைடிரஜன் அயனிகள் நீக்கப்படுகின்றன . 
இதன் விளைவாகச் சிறிதளவு வீழ்படிவு , கூழ்பிரிகை நிலையடைந்து 
வடிதாள் வழியே இறங்கிவிடும் . இவ்வாறு வீழ்படிவு வீணாவதைத் 
தவிர்க்கக் கழுவும் நீருடன் சிறிதளவு நைட்டிரிக் அமிலம் 
சேர்த்துக்கொள்ள வேண்டும் . எனவேதான் வீழ்படிவுகள் தகுந்த 
மின்பகு பொருள் கரைசலினால் கழுவப்படுகின்றன . இவ்வாறு 
கழுவும் நீரில் சேர்க்கப்படும் மின்பகு பொருள் வீழ்படிவை 
உலர்த்தும் பொழுது எளிதில் ஆவியாகி நீங்கிவிடக்கூடியதாக 
இருக்கவேண்டும் . 


2 


மீச்செறிவும் வீழ்படிவு உண்டாதலும் ( Supersaturation and 

Precipitate Formation ) 

ஒரு கரைசல் குறிப்பிட்ட வெப்ப நிலையில் கரைபொருளுடன் 
solution ) எனப்படும் . நிரம்பிய கரைசலில் உள்ளதைவிட அதிக 
அளவு கரைபொருள் கரைசலில் இருந்தால் , அதற்கு மிக நிரம்பிய 
கரைசல் அல்லது மீச்செறிவுக் கரைசல் (Supersaturated solution ) 
என்று பெயர் . இது நிலையில்லா நிலையிலுள்ள கரைசல் . 
நிரம்பிய 

கரைசலுடன் கரைபொருளின் படிகத்தைச் 
சேர்த்தாலோ கரைசலை நன்றாகக் கலக்கினாலோ அதிகமுள்ள 
கரைபொருள் வீழ்படிவாகிக் கீழே படிந்துவிடும் . 


மிக 


சிறிது நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தை அமிலம் கலந்த 
பேரியம் குளோரைடுக் கரைசலுடன் சேர்த்தால் , பேரியம் 
சல்ஃபேட் உண்டாகிறது . கரைசலில் உண்டாகும் பேரியம் 
சல்ஃபேட்டின் அளவு நிரம்பிய கரைசலில் உள்ளதை விட 
அதிகமாக இருக்கிறது . அதாவது , 

மீச்செறிவுக் 

கரைசல் 
உண்டாகிறது . 

எனவே , 

அதிகமுள்ள பேரியம் சல்ஃபேட் 


கனிம ........... 


அடிப்படைக் கொள்கைகள் 


7 


நுண்ணிய படிகங்களாக வீழ்படிவாகிறது . கரைசலிலுள்ள 
படிகமாக வேண்டிய பேரியம் சல்ஃபேட்டின் அளவு எவ்வளவு 
குறைவாக இருக்கின்றதோ , அந்த அளவு படிகங்கள் அதிக 
பருமனுடையனவாக இருக்கும் . மீச்செறிவு குறைவாக இருந்தால் 
உண்டாகும் படிகங்களின் பருமன் பெரிதாக இருக்கும் . மீச்செறிவு 
அதிகமாக இருந்தால் படிகங்களின் பருமன் மிகச் சிறியதாக 
இருக்கும் . மீச்செறிவு மிக அதிகமாக இருந்தால் வீழ்படிவு படிக 
வடிவற்றதாக இருக்கும் . வீழ்படிவின் கரைதிறன் அதிகமாக 
இருந்தாலும் உண்டாகும் படிகங்கள் அதிக பருமனுடையனவாக 
இருக்கும் . ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சிறிதளவு சேர்க்கப் 
படுவதாலும் , கரைசலை நன்றாக வெப்பப்படுத்துவதாலும் பேரியம் 
சல்ஃபேட்டின் கரைதிறன் பன்மடங்கு 

அதிகரிக்கின்றது . 
ஆகையால் வீழ்படிவை உண்டாக்கும் நீர்மத்தை மிக நீர்த்த 

துளித்துளியாக வெப்பப்படுத்திய கரைசலுடன் 
நன்றாகக் கலக்கிக்கொண்டே சேர்க்க வேண்டும் . 


நிலையில் 


என்று 


இணை வீழ்படிவு ( Co - precipitation ) 

கரைசலிலுள்ள வேறு பொருள்கள் வீழ்படிவின் மீது ஒட்டிக் 
கொண்டு அதனுடன் சேர்ந்து கீழே படிவதற்கு இணை வீழ்படிவு 

பெயர் . படிகங்களின் பருமன் சிறிதாகும் பொழுது 
அவற்றின் மேற்பரப்பிற்கும் எடைக்கும் உள்ள விகிதம் மிக 
அதிகமாகின்றது . இதனால் 

வீழ்படிவு உண்டாகும் 
வாய்ப்பு அதிகமாகிறது . வீழ்படிவிலுள்ள துகள்கள் பருமனாகவும் , 
சீரான படிக வடிவுடையனவாகவும் இருந்தால் இணைவீழ்படிவு 
உண்டாவது குறையும் . 


இணை 


- 


வீழ்படிவை மெள்ள வெப்பப்படுத்துதல் ( Digestion ) 

மேற்கண்டவாறு உண்டாக்கப்பட்ட வீழ்படிவைச் சிறிது 
நேரம் மெள்ளக் 

கொதிக்கவைக்க வேண்டும் . இவ்வாறு 
கொதிக்கவைக்கும் பொழுது மிக நுண்ணிய துகள்கள் கரைந்து 
பெரிய துகள்களின் மீது மீண்டும் படிந்துவிடுகின்றன . 
படிகங்கள் வேகமாக உண்டாகும்பொழுது அவற்றின் மேற் 
பரப்பு ஒழுங்கற்றதாக இருக்கும் . மெள்ளக் கொதிக்கவைக்கும் 
பொழுது படிகங்கள் சீரான வடிவைப் பெறுகின்றன . எனவே , 

, 
மெள்ளக் கொதிக்கவைப்பதால் கீழ்க்காணும். பயன்கள் 
ஏற்படுகின்றன ; 

( 1 ) படிகங்களின் பருமன் பெரிதாவதால் வடிகட்டுவது 
எளிதாகிறது . 

( 2 ) இணை வீழ்படிவு உண்டாவது குறைகிறது . 


8 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


வீழ்படிவைக் கழுவுதல் 
வீழ்படிவை உண்டாக்குமுன் 

உண்டாக்குமுன் கரைசலில் சேர்க்கப்படும் 
பொருள்களையும் , வீழ்படிவுடன் உண்டாகும் மற்ற வினைபொருள் 
களையும் நீக்க வீழ்படிவுகள் கழுவப்படுகின்றன . 

வாலைவடி 
நீரால் கழுவினால் வீழ்படிவு கூழ்க் கரைசலாகிவிடக்கூடும் . 
மேலும் தூய நீரில் வீழ்படிவு சிறிதளவு கரைந்து வீணாகிவிடும் . 
இவற்றைத் தவிர்க்கப் பொது அயனியை உடைய , தகுந்த 
மின்பகு பொருளின் நீர்த்த கரைசல் கழுவும் நீர்மமாகப் 
பயன் படுத்தப்படுகின்றது . எளிதில் ஆவியாகிவிடக்கூடிய 
அம்மோனியம் உப்புகள் , அம்மோனியா அமிலங்கள் ஆகிய 
வற்றின் கரைசல்கள் வீழ்படிவைக் கழுவப் பயன்படுத்தப் 
படுகின்றன . வீழ்படிவின் கரை திறனைப் பொறுத்துக் கழுவும் 
நீர்மம் குளிர்ந்த நிலையிலோ வெப்பப்படுத்தியோ உபயோகிக்கப் 
படுகிறது . வெப்பப்படுத்துவதால் வீழ்படிவின் கரைதிறன் 
அதிகரிக்காதெனில் , கழுவும் நீர்மத்தை 

வெப்ப நிலையில் 
உபயோகிப்பது நல்லது . இதனால் 

எளிதில் நீக்கப் 
படுவதோடு விரைவாக வடிகட்டவும் முடிகிறது . 


மாசு 


வீழ்படிவு 


கரைந்து வீணாவதைக் குறைக்கக் கழுவும் 
நீர்மத்தைக் குறைவாக உபயோகிக்க வேண்டும் . குறைந்த 
அளவு நீர்மத்தைக் கொண்டே வீழ்படிவினின்றும் மாசை முற்றி 
லும் நீக்கவேண்டும் . கழுவ எடுத்துக்கொள்ளும் நீர்மத்தை 
ஓரிரு முறைகளில் தீர்த்து விடமால் , சிறிது சிறிதாகப் பலமுறை 
உபயோகிக்க 

வேண்டும் . ஒவ்வொரு முறையும் கழுவும் 
நீர்மத்தை முடிந்த அளவு இறுத்துவிட வேண்டும் . 


2. வேதியியல் தராசு 

( Chemical Balance ) 


வேதியியல் ஆய்வுக் கூடங்களில் உபயோகிக்கப்படும் 
வேதியியல் தராசுகளில் அதிக பட்சமாக இருநூறு கிராம்கள் 
வரை எடைபோட முடியும் . இத்தகையத் தராசுகளில் ஒரு மில்லி 
கிராமில் பத்தில் ஒரு பங்குக்குச் சரியாகப் பொருள்களை 
போட முடியும் . 


எடை 


L 


SE 


படம் 1 
எடைபோடும் பொழுது மிகச் சிறிய மில்லிகிராம் எடைகளை 
உபயோகிப்பது கடினம் . இவைகளுக்குப் பதிலாக ரைடர் 
( Rider ) பயன்படுத்தப்படுகிறது . ரைடரின் பயனுறுதி எடை 
( Effective weight ) அது தூலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் 


10 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


இடத்தைப் பொறுத்தது . தராசின் தூலம் மையத்திலிருந்து 
இருபுறமும் பத்துச் சமப் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . 
ஒவ்வொரு பிரிவும் ஒரு மில்லிகிராம் ( 0.001 கி . ) எடையைக் 
குறிப்பிடுகிறது . உதாரணமாக , ரைடர் தூலத்தில் 3 ஆவது 
பிரிவில் வைக்கப்பட்டால் அதன் பயனுறுதி எடை 3 மி.கி. 
மேலும் , ஒவ்வொரு பிரிவும் ஐந்து உட்பிரிவுகளாகப் பிரிக்கப்பட் 
டிருக்கிறது . ஒவ்வோர் உட்பிரிவும் 0.2 மி.கி. ( 0.0002 கி . ) எடை 
யைக் 

குறிப்பிடுகிறது . உதாரணமாக , ரைடர் 
பிரிவை அடுத்து 2 ஆவது உட்பிரிவில் வைக்கப்பட்டிருந்தால் , 
ரைடரின் பயனுறுதி எடை 0.005 + 2x0.0002 = 0.0054 கி . 


5 ஆவது 


மற் 


14 


படம் 2 


எடைபோடும் முறை 


மட்டமாக்கும் மறைகளைக் ( Levelling screws ) கொண்டு 
தராசைச் சமநிலையில் இருக்குமாறு செய் . தராசு சம நிலையில் 
இருக்கிறதா என அறிய எடை நூல் குண்டு ( Plumb line ) உதவு 
கிறது . ரைடரை அதன் தாங்கியில் வைத்துக்கொள் . கைப் 
பிடியை மெதுவாகத் திருப்பித் தராசை இயங்கச் செய் . தராசு 
முள் அதன் அளவுக்கோலின் மத்தியில் அசையாமல் நிற்க 
வேண்டும் ; அல்லது அளவுக்கோலின் மையத்திலிருந்து இரு 
புறமும் சமதூரத்திற்கு நகரவேண்டும் . இவ்வாறு தராசு முள் 
சமமாக நகராவிடில் சரிப்படுத்தும் மறைகளைத் திருகிச் சரிப் 
படுத்த வேண்டும் . ( ஏற்கெனவே தராசு சரிப்படுத்தப்பட்ட 
நிலையில் இருக்கும் . இவ்வாறு இல்லையெனில் வகுப்பாசிரியரது 
உதவியை நாடவும் . ) 


தாரசின் இடத் தட்டில் எடை போட வேண்டிய பொருளை 
வைத்துக்கொண்டு , வலத் தட்டில் தேவையான எடைகளை 
வைத்துத் தராசுமுள் அளவுக்கோலின் மையத்திலிருந்து இரு 
புறமும் சமமாக நகரும்படி செய்ய வேண்டும் . ரைடரின் 
பயனுறுதி எடையையும் வலத்தட்டில் உள்ள எடையுடன் 
சேர்த்துக் கொள்ள வேண்டும் . இவ்வெடை பொருளின் 
எடைக்குச் சமம் . 


வேதியியல் தராசு 


11 


தராசை உபயோகிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய 
விதிகள் 


1 . 


தராசு சம நிலையில் இருக்க வேண்டும் . 


2 . தராசின் கதவுகளைக் கூடுமான வரை மூடியே வைத் 
திருக்க வேண்டும் . 


3 . தராசை இயக்கும் பொழுதும் , இயக்கத்தை நிறுத்தும் 
பொழுதும் கைப்பிடியை மெதுவாகத் திருப்ப வேண்டும் . 

4. பொருள் வெப்பமாக இருக்கும்பொழுது எடைபோடக் 
கூடாது . பொருளை அறையின் வெப்ப நிலைக்குக் குளிரச் செய்த 
பின் எடை போடவேண்டும் . 


5. பொருளையும் எடைகளையும் தட்டுகளின் மையத்தில் 
வைக்கவேண்டும் . 


6. பொருளையோ எடைகளையோ தட்டுகளில் வைக்கும் 
பொழுதும் , தட்டுகளிலிருந்து . எடுக்கும் பொழுதும் , தராசின் 
இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் . 

எடைகளை இடுக்கியின் ( Forceps ) உதவியால்தான் 
எடுக்கவேண்டும் . 


1 . 


8. எடை போடுவது முடிந்ததும் எடைகளை எடைப் 
பெட்டியில் அதனதன் இடத்தில் வைக்க வேண்டும் . தராசின் 
கதவுகளை மூடிவிடவேண்டும் . 


எடைபோடும் குப்பி ( Weighing Bottle ) 


அதன் 


துல்லியமாக எடை போட்டு 
அளவறி கரைசல் தயாரிக்கப் பயன்படுகிறது . 
அளவறி கரைசல் தயாரிக்கத் தேவைப்படும் 
பொருளைத் தோராயமாக எடை போட்டு , 
குப்பியில் எடுத்துக்கொண்டு , 
எடை துல்லியமாகக் கண்டுபிடிக்கப்படுகிறது . 
பொருளை அள வறி குடுவைக்கு மாற்றியபின் 
ஒட்டிக் கொண்டிருக்கும் பொருளுடன் குப்பி 
மீண்டும் எடை போடப் படுகிறது . இவ்விரு 
எடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அள வறி 
குடுவைக்கு மாற்றப்பட்ட பொருளின் 
எடைக்குச் சமம் . 


படம் 3 


3. பருமனறி பகுப்பாய்வு 

( Volumetric Analysis ) 


ஒன்றோடொன்று வினைபுரியும் கரைசல்களின் கன அளவுகளைக் 
கொண்டு ஒரு பொருளின் எடையை நிர்ணயிப்பதற்குப் பருமனறி 
பகுப்பு என்று பெயர் . வினைபுரியும் கரைசல்களில் ஒன்றின் 
திறன் துல்லியமாகத் தெரிந்திருக்க வேண்டும் . இதற்கு அளவறி 
கரைசல் ( Standard solution ) என்று பெயர் . 

ஒரு கரைசலை 
ப்யூரெட்டிலும் , மற்றதைப் பிப்பெட்டின் உதவியால் கூம்புக் 
குடுவையிலும் எடுத்துக் கொள்ள வேண்டும் . குடுவையிலுள்ள 
கரைசலுடன் முற்றிலும் வினைபுரியப் போதிய அளவு கரைசலை 
ப்யூரெட்டிலிருந்து சிறிது சிறிதாகச் சேர்ப்பதற்குத் 

தரம் 
பார்த்தல் ( Titration ) என்று பெயர் . கரைசல்களுக்கிடையே 

வினைமுடியும் நிலைக்கு இறுதி நிலை ( End - point ) என்று 
பெயர் . இறுதி நிலையை 

வண்ண மாற்றத்தால் காட்டச் 
சேர்க்கப்படும் பொருள் நிலைகாட்டி அல்லது குறிப்பான் 
( [ ndicator ) எனப்படும் . 


யான 


பருமனறி பகுப்பாய்வு முறைகள் கீழ்க்கண்ட வகைகளாகப் 
பிரிக்கப்படுகின்றன . 


1. அமில - காரஅளவியல் ( Acidimetry and Alkalimetry ). 


2 . 


ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க முறைகள் ( Oxidation - reduction 
methods ) . 


பெர்மாங்கனேட் அளவியல் (Permanganimetry ) , 

டைக்ரோமேட் அளவியல் ( Dichrometry ), 
இ . அயோடின் அளவியல் ( lodimetry ) . 


3. வீழ்படிவு முறை ( Precipitation method ) . 


பருமனறி பகுப்பாய்வு 


13 


பொருள்களின் சமான எடை எண் 

எவ்வளவு பங்கு அமிலத்தில் 1008 பங்கு இடப் பெயர்ச்சி 
அடையக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கிறதோ அதுவே 
அவ்வமிலத்தின் 

எண் ஆகும் . 36 5 பங்கு 
எடையுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 1-008 பங்கு 
எடையுள்ள இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஹைட்ரஜன் 
இருக்கிறது . எனவே ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 
சமான எடை எண் 36.5 . 


சமான எடை 


அமிலத்தின் சமான எடை எண் 

அமிலத்தின் மூலக்கூறு எடை எண் 

அமிலத்தின் காரத்துவம் 


அமிலத்தின் ஒரு மூலக்கூற்றில் உள்ள இடப்பெயர்ச்சி 
அடையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 
அதன் காரத்துவம் ( Basicity ) ஆகும் . 


உதாரணமாகச் சல்ஃப்யூரிக் 
அமிலத்தின் சமான எடை எண் 


} 


98 
2 


3 


49 . 


முக்கிய அமிலங்களின் சமான எடை எண்கள் : 


சமான 


அமிலத்தின் 
பெயர் 


மூலக்கூறு மூலக்கூறு 

எடை 

காரத்துவம் 
வாய்பாடு எடை எண் 

எண் 


ஹைட்ரோ 
குளோரிக் 
அமிலம் 


HCI 


36.5 


1 


36.5 


நைட்ரிக் அமிலம் 


HNO , 


63 


1 


63 


சல்ஃப்யூரிக் 


H ,SO , 


98 


2 


49 


அமிலம் 


படிக நீருள்ள 
ஆக்சாலிக் 
அமிலம் 


H , C , 0 , 
2H , 0 


126 


2 


63 


அசெட்டிக் 
அமிலம் 


|CH , COOH 


60 


1 


60 


14 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


ஒரு சமான எடை அமிலத்தை முற்றிலும் நடு நிலையாக்க 
எவ்வளவு பங்கு காரம் தேவையோ அதுவே அக்காரத்தின் 
சமான எடை எண் அகும் . 


HCl + NaOH - > NaCl + H , 0 
36.5 40 


36.5 பங்கு ( ஒரு சமான எடை ) ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தை நடுநிலையாக்க 40 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு 
தேவைப்படுகிறது . எனவே , சோடியம் ஹைட்ராக்சைடின் 
சமான எடை எண் 40 . 


2KOH + H.SO. -- > K , So , + 2H , O 


98 


2 x 56 
56 


49 


எனவே , பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் சமான எடை 
எண் 56 . 


சமான எடை 


ஓர் உப்பின் சமான எடை எண் , அது 
தெரிந்த வேறொரு பொருளுடன் எவ்வாறு வினைபுரிகிறதென் 
பதைக் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது . 


Na , cos + 2HCl - > 2NaCl + H , O + CO , 
106 

2x36.5 
53 

36.5 


36.5 பங்கு ஹைட்டிரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிய 
53 பங்கு சோடியம் கார்பனேட் தேவைப்படுகிறது . எனவே , 
நீரற்ற சோடியம் கார்பனேட்டின் சமான எடை எண் 53 . 


எவ்வளவு பங்கு ஆக்சிஜனேற்றி ( Oxidizing agent ) 8 பங்கு 
எடையுள்ள ஆக்சி ஜனை ஆக்சிஜனேற்றத்திற்கு வழங்குகிறதோ 
அதுவே அதன் சமான எடை எண் ஆகும் . 


2KMnO , + 3H , SO , - K.SO. + 2MnSo , + 3H , O +- 5 ( 0 ) 
2 X 158 

5x16 
316 

80 
31.6 

8 


பருமனறி பகுப்பாய்வு 


15 


8 பங்கு 


31.6 பங்கு 

பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 
ஆக்சிஜனைத் தருகிறது . எனவே , அதன் 
எண் 31.6 . 


சமான 


எடை 


எவ்வளவு பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கி ( Reducing agent ) 8 பங்கு 
எடையுள்ள ஆக்சிஜனால் ஆக்சிஜனேற்றம் அடைகிறதோ 
அதுவே அதன் சமான எடை எண் ஆகும் . 


2Feso , + ( O ) + H , SO , - Fe,(SO .) + H , O 
2M 16 
M 8 


எனவே , ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டின் மூலக்கூறு எடையே 
அதன் சமான எடை எண் ஆகும் . படிக நீருள்ள ஃபெர்ரஸ் 
சல்ஃபேட்டின் ( FeSO , 7H , O ) 

எண் 278 , 
ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்பேட்டின் ( Feso , ( NH ) , SO , 6H , O ) 
சமான எடை எண் 392 . 


சமான எடை 


சமான 


நார்மல் கரைசல் ( Normal Solution ) 

றிப்பிட்ட அளவு கரைசலிலுள்ள கரைபொருளின் எடை 
துல்லியமாகத் தெரிந்திருந்தால் அக்கரைசலுக்கு அளவறி 
கரைசல் என்று பெயர் . கரைசல்களின் திறனை லிட்டருக்கு 
இவ்வளவு கிராம் , லிட்டருக்கு இவ்வளவு கிராம் - மூலக்கூறு 
எனப் 

பல வழிகளில் கூறலாம் . பருமனறி பகுப்பில் நார்மல் 
கரைசல்கள் பயன்படுத்தப் படுகின்றன . ஒரு லிட்டர் கரைசலில் 
ஒரு கிராம் 

எடையுள்ள பொருள் கரைந்திருந்தால் 
அது நார்மல் கரைசல் எனப்படும் . உதாரணமாக , 

53 கி . 
சோடியம் கார்பனேட் ஒரு லிட்டர் கரைசலில் கரைந்திருந் 
தால் , அது 

சோடியம் கார்பனேட்டின் நார்மல் கரைசல் 
ஆகும் . இக்கரைசல் N.Na , co , என்று குறிக்கப்படுகிறது . 
5.3 கி . சோடியம் கார்பனேட் ஒரு லிட்டர் கரைசலில் கரைந் 
திருந்தால் அது டெசி நார்மல் ( Decinormal ) சோடியம் கார்ப 
னேட் கரைசல் ஆகும் . இக்கரைசலின் திறன் ( 

0.1N என்று 
குறிக்கப்படுகிறது . ஒரு லிட்டர் கரைசலில் பொருளின் கிராம் 

எடை கரைந்திருப்பதைக் குறியீடு N காட்டுகிறது . 
இக் குறியீட்டுக்கு முன் எழுதப்படும் எண் நார்மாலிட்டி எண் 
( Normality factor ) எனப்படும் . 


சமான 


நார்மாலிட்டி எண் 
ஒரு லிட்டரில் கரைந்துள்ள பொருளின் எடை ( கிராமில் ) . 

சமான எடை எண் 


16 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


ஒரு லிட்டரில் கரைந் 

- நார்மாலிட்டி எண் X சமான 
துள்ள பொருளின் எடை 

எண் 
( கிராமில் ) 


எடை 


மாதிரி 1 : 100 க . செ . மீ . கரைசலில் 0.583 கி . சோடியம் 
கார்பனேட் கரைந்துள்ளது . இக்கரைசலின் திறனைக் கணக்கிடு . 


= 0.583 கி . 


100 க . செ . மீ .- ல் கரைந் 
துள்ள சோடியம் கார்ப 
னேட்டின் எடை 
1000 க . செ . மீ . - ல் கரைந் 
துள்ள சோடியம் கார்ப 
னேட்டின் எடை 
சோடியம் கார்பனேட்டின் 
சமான எடை எண் 


= (0. 583 x 10 = 5-83 கி . 


53 


கரைசலின் திறன் 


ஒரு லிட்டரிலுள்ள எடை 
சமான எடை எண் 


5.83 

N 
53 


= 0.11N . 


மாதிரி 2 : 0.12N திறலுள்ள 500 க . செ . மீ . சோடியம் 
ஹைட்ராக்சைடுக் கரைசலில் உள்ள சோடியம் 
ஹைட்ராக்சைடின் எடையைக் கணக்கிடு . 


சோடியம் ஹைட்ராக்சைடின் 
சமான எடை எண் 


} 


40 


ஒரு லிட்டர் 0 12N கரைசலில் 
உள்ள சோடியம் ஹைட்ராக் = 40 x 0.12 கி . 
சைடின் எடை 

40 x 0.12 
500 க . செ . மீ . - ல் உள்ள எடை 

2 
= 2.4 கி . 


ஒன்றோடொன்று முற்றிலும் வினைபுரியும் இரு கரைசல்களின் 

அளவுகளும் , ஒன்றின் திறனும் தெரிந்தால் மற்றதன் 
திறனைக் கீழ்க்காணும் தொடர்பைக் கொண்டு கணக்கிடலாம் . 


கன 


என 


பருமனறி பகுப்பாய்வு 


17 


V , XN, V , X N , 
VA , V , 

கரைசல்களின் கன அளவுகள் , 
N ,, N , 

கரைசல்களின் திறன்கள் . 
மாதிரி 3 : 0.08N திறனுள்ள 25 க . செ . மீ . ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தைச் சரியாக நடு நிலையாக்க 20 க . செ . மீ . 
சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது . சோடியம் 
ஹைட்ராக்சைடின் திறனைக் கணக்கிடு . 


NaOH 


HCIL 


= 


= 0.1 


V , XN , V.xN , 
20xN , 25x0.08 

25x0.08 
N , 

20 
சோடியம் ஹைட்ராக்சைடின் திறன் 0.1N . 

சோடியம் ஹைட்ராக்சைடின் வாய்பாட்டின் கீழ் எழுதப் 
பட்டுள்ள V. , N. ஆகியவை முறையே சோடியம் 
ஹைட்ராக்சைடின் கன அளவையும் , திறனையும் குறிக்கின்றன . 
இதேபோல் V ,, N , என்பன ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 
கன அளவையும் , திறனையும் குறிக்கின்றன . எதனுடைய கன 
அளவும் 

திறனும் தெரியுமோ அதை வலப் பக்கமும் , 
எதனுடைய திறனைக் கணக்கிட 

திறனைக் கணக்கிட வேண்டுமோ அதை இடப் 
பக்கமும் எழுதிக் கொள்வது நல்லது . 

தொழிற்சாலைகளிலுள்ள சோதனைக் கூடங்களில் நீரின் 
வன்மையை நிர்ணயித்தல் , கரிமப் பொருளிலுள்ள நைட்ரஜனை 
நிர்ணயித்தல் போன்ற சோதனைகள் அடிக்கடி செய்யப்படு 

கணக்கிட எளிதாக இருக்கும்பொருட்டு இச்சோதனை 
களில் சரியாக 01N திறனுள்ள கரைசல்கள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 

0 • 1N- ஐ விட அதிகமான திறனுள்ள கரைசலை நிறைவு 
செய்து சரியாக 0 • 1N திறனுள்ள கரைசல் தயாரிக்கலாம் .. 

மாதிரி : 1000 க . செ . மீ . 0.1N கரைசல் தயாரிக்க , 
0 • 127N திறனுள்ள கரைசல் எவ்வளவு தேவைப்படும் ? 


கின்றன . 


Vx0.127 


V 


ப 


1000 x 0.1 
1000 x 0.1 

0.1.27 
787-4 க .செ.மீ . 


= 


2 


18 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


787.4 க . செ . மீ . 0 • 127N திறனுள்ள கரைசலை 1000 
க . செ . மீ . அளவறி குடுவையில் எடுத்துக்கொண்டு அளவுக் 
கோடுவரை நிறைவு செய்தால் , கரைசலின் திறன் சரியாக 
0 • 1N இருக்கும் . 
அளவுக் கலன்கள் 

பருமனறி பகுப்பாய்வில் அளவுக் கோடுகளிட்ட குடுவைகள் , 
பிப்பெட்டுகள் , ப்யூரெட்டுகள் முதலியன உபயோகிக்கப் படு 


கின்றன . 


அளவு ஜாடி ( Measuring Jar ) : இஃது அளவுக் குறிகளிட்ட 
குழாய் வடிவ ஜாடி . இது நீர்மங்களைச் சுமாராக அளந்து எடுக்கப் 
பயன்படுகிறது . 10 , 100 , 500 , 1000 க . செ . மீ . கொள் திறன் 
கொண்ட அளவு ஜாடிகள் பயன்படுத்தப்படுகிறன . 
அளவறி குடுவை ( Standard Flask ) : 

தட்டையான 
அடிப்பாகத்தைக் கொண்ட , 

அடைப்பான் 
பொருத்தப்பட்ட நீண்ட கழுத்துடைய குடுவை . 


இது 
கண்ணாடி 


250 
mil 


படம் 4 (i) 


படம் 4 ( ii ) 


அளவறி கரைசல் தயாரிப்பதற்கும் , கொடுக்கப்பட்ட 
கரைசலைக் குறிப்பிட்ட பருமனுக்கு நிறைவு செய்துகொள் 


பருமனறி பகுப்பாய்வு 


1 ) 


ஆகிய 


வதற்கும் அளவறி குடுவைகள் பயன்படுத்தப் படுகின்றன . 
இவை 100 , 200 , 250 , 500 , 1000 க . செ . மீ . 
அளவுகளில் உள்ளன . குடுவையிலுள்ள கரைசல் அதில் 
குறிக்கப்பட்டுள்ள பருமனுடையதாக இருக்கக் குடுவையின் 
கழுத்துப் பகுதியிலுள்ள அளவுக்குறிவரை கரைசல் நிறைவு 
செய்யப்பட்டிருக்க வேண்டும் . 


ப்யூரெட் ( Burette ) : இஃது 

அடிப்பாகத்தில் அடைப்பான் 
பொருத்தப்பட்ட , அளவுக்குறிகளிட்ட 

நீண்ட கண்ணாடிக் 
குழாய் . 


சாதாரணமாகச் சோதனைச் சாலைகளில் 50 க . செ . மீ . 

கொள் திறன் கொண்ட ப்யூரெட்டுகள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 

ப்யூரெட்டைக் கையாளும்பொழுது 
கீழ்க் கண்ட நுணுக்கங்களைக் கவனிக்கவேண்டும் . 


vaarfar[Form/MNhalauanian 


. 


ப்யூரெட் எண்ணெய்ப் பசையில்லாமல் 
இருக்கவேண்டும் . ( அதாவது நீர் அல்லது கரைசல் 
ப்யூரெட்டின் உட்புறத்தில் ஒட்டாமல் 

இருக்க 
வேண்டும் ) . எண்ணெய்ப் பசையைப் போக்க நீர்த்த 
குரோமிக் அமிலத்தை ( அடர் சல்ஃப்யூரிக் அமிலமும் , 
பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் சேர்ந்த கலவை ) 
ப்யூரெட்டில் நிரப்பிச் சிறிது நேரம் வைத்திருந்த பின் 
நன்றாகக் கழுவிவிட வேண்டும் . 


im/i/TAt|uurukovilurungulam 


. 


கசியாதிருக்கவும் , அடைப்பானை எளிதாக 
இயக்கவும் சிறிது கிரீஸ் ( Grease ) அல்லது வாசிலினைப் 
( Vasaline ) பயன்படுத்த வேண்டும் . 


சிறிது 


ப்யூரெட்டை நன்றாக நீரில் கழுவியபின் , 

வாலை வடி நீரை அதில் எடுத்துக் கொண்டு , 
உட்புறம் முழுவதும் நன்றாக நனையும்படி விரல்களால் 
உருட்ட வேண்டும் . 

வேண்டும் . பின் ப்யூரெட்டைச் செங்குத் 
படம் 5 

தாகப் பிடித்துக்கொண்டு அடைப்பானைத் திறந்து 

முகப்பு நுனியை நனையச் செய்ய வேண்டும் . இதே 
போன்று இரண்டு அல்லது மூன்று முறை செய்தபின் , எடுத்துக் 
கொள்ளப் போகும் கரைசலைச் சிறிது எடுத்து ப்யூரெட்டின் 
உட்புறம் நனையும்படி செய்யவேண்டும் . புனலை உபயோகித்து 
ப்யூரெட்டைக் கரைசலால் நிரப்பிக் கொண்டபின் 
உடனே அகற்றிவிட வேண்டும் . முகப்பு நுனியிலும் காற்றுக் 
குமிழிகள் இல்லாமல் 

கரைசல் 

இருக்கும்படி 


புனலை 


செய்து , 


20 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


அளவைக் 


ப்யூரெட்டைச் செங்குத்தாக இருக்கும்படி தாங்கியில் ( Stand ) 
பொருத்த வேண்டும் . கரைசலின் 
கீழ்ப் பிறைத்தளத்தைக் கண் 
மட்டத்திற்கு வைத்துக்கொண்டு 
ஆரம்ப 

குறித்துக் 
கொள்ள வேண்டும் . பிறைத்தளம் 
தெரியாதவாறு கரைசல் நிறமுள்ள 
தாக இருப்பின் கரைசலின் மேல் 
மட்டத்தின் அளவைக் குறித்துக் 
கொள்ள வேண்டும் . பிறைத் 
தளத்தைத் தெளிவாகப் பார்க்க 
ப்யூரெட்டின் பின்புறத்தில் ஒரு 
வெள்ளைத்தாளை வைத்துக்கொள்ள 
லாம் . ஆரம்ப அளவுகளை 0 - வில் 
வைத்துக்கொள்வது நல்லது . 
தரம் பார்த்தலின் பொழுது படத் 
தில் 

காட்டியுள்ளது போல் 
ப்யூரெட்டின் அடைப்பானை இடக் 
கையாலும் , கூம்புக் குடுவையை 
வலக் கையாலும் பிடித்துக்கொள்ள 
வேண்டும் . 

படம் 6 


1 
. 


TE 


பிப்பெட் ( Pipette) : குறிப்பட்ட அளவு கரைசலைத் துல்லிய 
மாக எடுக்கப் பிப்பெட் உபயோகிக்கப்படுகிறது . 10 , 20 , 
25 க . செ . மீ . அளவுகளுள்ள பிப்பெட்டுகள் அதிக அளவில் 
பயன் படுத்தப்படுகின்றன . இதன் கழுத்துப் பகுதியில் அளவுக் 
கோடு இருக்கிறது . 

பிப்பெட்டை முதலில் நீரிலும் , பின் வாலை வடி நீரிலும் நன்றாகக் 
கழுவிக்கொள்ள வேண்டும் . பின்னர் , இதில் எடுத்துக்கொள்ளப் 
போகும் கரைசலைச் சிறிதளவு உறிஞ்சி எடுத்துக்கொண்டு , 
பிப்பெட்டின் உட்பாகம் முழுவதும் நன்றாகக் கரைசல் படும்படி 
சுழற்றிக் கொட்டி விடவேண்டும் . கத்தியை எடுப்பது போன்று 
பிப்பெட்டை எடுக்கக்கூடாது . படத்தில் காட்டியுள்ள வாறு 
கையாள வேண்டும் . 


பிப்பெட்டைக் கரைசலினுள் வைத்து , 

கரைசல் 
பிப்பெட்டிலுள்ள அளவுக் கோட்டிற்குமேல் வரும்வரை உறிஞ்ச 
வேண்டும் . ஆள்காட்டி விரலால் பிப்பெட்டை மூடிக்கொண்டு , 
கரைசல் அளவுக்கோட்டிற்குச் சரியாக வரும்வரை மெதுவாக 
வடிய விடவேண்டும் . அளவுக்கோட்டிற்குச் சமமாக வந்தவுடன் 


வேண்டும் . 
பருமனறி பகுப்பாய்வு 

21 
கரைசல் வெளி யேறாதவாறு விரலை நன்றாக அழுத்தமாக 
வைத்துக்கொண்டு ( படம் 8 ) கூம்புக் குடுவையினுள் 

20 
படம் 7 

படம் 8 
பிப்பெட்டின் கீழ்முனையை வைத்து விரலை எடுத்துவிட 
வேண்டும் . கரைசல் முழுவதும் தொடர்ந்து வடிந்த பின் 
பிப்பெட்டின் முனையில் சிறிது கரைசல் தங்கும் . இதைக் 
குடுவையினுள் ஊதக்கூடாது . 10-20 வினாடிகள் கழித்துப் 
பிப்பெட்டின் முனையை ஈரப் பரப்பில் தொட்டு எடுத்துவிட 


அமில - கார அளவியல் 

( Acidimetry and Alkalimetry ) 
சோதனை 1 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தின் தோராய டெசி நார்மல் கரைசல் 
தயாரித்து அளவறிதல் 

அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் திறன் தோராய 
மாக 10N . எனவே , ஒரு லிட்டர் டெசி நார்மல் 

கரைசல் 


22 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 


தயாரிக்க 10 க . செ . மீ . 
தேவை , 


10 க . செ . மீ . X 10N 


1000 க . செ . மீ x 0.1N 


ஒரு 

லிட்டர் சீசாவில் 10 க . செ . மீ . அடர் அமிலத்தை 
எடுத்துக்கொண்டு கரைசலின் அளவு , சீசாவின் கழுத்துவரை 
இருக்கும்படி நீர் சேர்த்துக் கரைசலை நன்றாகக் கலக்கு . இதன் 
திறன் தோராயமாக 0 • 1N . 


அளவறி சோடியம் கார்பனேட்டுக் கரைசலைத் தயாரித்தல் 
தத்துவம் : 

சோடியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 
கீழ்க் கண்ட சமன்பாட்டின்படி வினைபுரிகிறது . 


Na ,Co , + 2HCI - > 2NaCl + H , O + CO , 
Na , CO : 

2 HCIL 
106 

2x36.5 


எனவே , சோடியம் கார்பனேட்டின் சமான எடை , அதன் 

106 
மூலக்கூறு எடையில் பாதியாகும் . அதாவது 

= 53 . 

2 
0 • 1N திறனுள்ள 250 க . செ . மீ . கரைசல் தயாரிக்கத் 

5.3 
தேவையான சோடியம் கார்பனேட்டின் 

4 
= 1.325 கி . 


எடை 


-- 


தூய , 

நீரற்ற சோடியம் கார்பனேட்டைப் பீங்கான் 
கிண்ணத்தில் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வெப்பப்படுத்தி , 
உலர்த்தும் பாண்டத்தில் ( Desiccator ) குளிரவை . இதிலிருந்து 
பௌதிகத் தராசின் உதவியால் சுமாராக 1.4 கி . சோடியம் 
கார்பனேட்டை எடை போடும் குப்பியில் எடுத்துக்கொள் , 
இதன் எடையை வேதியியல் தராசில் துல்லியமாகக் கண்டுபிடி . 


எடைபோடும் குப்பியிலுள்ள சோடியம் கார்பனேட்டை 
250 க . செ . மீ . அளவறி குடுவையின் மீது வைக்கப்பட்டுள்ள 
புனலுக்கு மாற்று . 

ஒட்டிக் கொண்டிருக்கும் சோடியம் 
கார்பனேட்டுடன் மீண்டும் குப்பியின் எடையைக் கண்டுபிடி . 
புனலில் ஒட்டிக் கொண்டிருக்கும் சோடியம் கார்பனேட்டை 
வாலை வடி நீரில் கரைத்து அளவறி குடுவையில் சேகரித்துக் 


23 


பருமனறி பகுப்பாய்வு 


கொண்டு , குடுவையிலுள்ள சோடியம் கார்பனேட் முழுவதையும் 
கரைத்துக் கொள் . புனலை எடுத்துவிட்டுக் கரைசலின் அளவு , 
குடுவையின் அளவுக் குறிக்குக் சரியாக வரும்படி நீர் சேர்த்து , 
அடைப்பானைச் சரியாகப் பொருத்திக்கொண்டு 

கரைசலை 
நன்றாகக் கலக்கு . 


சோடியம் கார்பனேட்டுடன் குப்பியின் 


எடை 


} = W ; கி . 
ஒட்டிக்கொண்டிருக்கும் பீசன் வடை } = w ; A. 

} 


சோடியம் 

குப்பியின் எடை 
எடுத்துக்கொண்ட சோடியம் 
கார்பனேட்டின் எடை 


- 


( W .-- W .) கி . 


கரைசலின் திறன் 


( W .-- W ) x4 

N. 
53 


தரம் பார்த்தல் : 

நன்றாகக் கழுவிய ப்யூரெட்டின் உட்புறத்தை ஹைட்டிரோ 
குளோரிக் அமிலத்தால் நனைத்துக்கொண்டு , அதில் அமிலத்தை 
நிரப்பிக்கொள் . அடைப்பானுக்குக் கீழுள்ள குழாய் முகப்பும் 
காற்றுக் குமிழியில்லாமல் அமிலத்தால் நிரப்பப்பட வேண்டும் . 
ப்யூரெட்டிலுள்ள அமிலத்தின் ஆரம்ப அளவைக் குறித்துக்கொள் . 
சோடியம் கார்பனேட்டுக் கரைசலால் பிப்பெட்டின் உட்புறத்தை 
நனைத்துக்கொண்டு சரியாக 20 க . செ . மீ . சோடியம் 
கார்பனேட்டுக் கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . 
இதனுடன் 

ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் ( Methyl orange ) 
குறிப்பானைச் சேர்த்து நன்றாகக் கலக்கு . குடுவையிலுள்ள 
கரைசல் 

இளமஞ்சள் நிறமாகிறது . இதனுடன் ப்யூரெட்டி 

அமிலத்தைச் சிறிது சிறிதாக நன்றாகக் கலக்கிக் 
கொண்டே சேர் . குடுவையிலுள்ள கரைசல் இளஞ் சிவப்பு 
( Pale pink ) நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . ப்யூரெட்டி 
லுள்ள அமிலத்தின் இறுதி 

அளவைக் 

குறித்துக்கொள் . 
அமிலத்தின் அளவுகளை அட்டவணையில் குறித்துக்கொள் . 
அமிலத்தின் தர அளவுகள் ஒத்தவையாக இருக்கும்வரை தரம் 
பார்த்தலைத் திரும்பத் திரும்பச் செய் . 


லுள்ள 


கணிப்பு : 

சோடியம் கார்பனேட் x ஹைட்ரோகுளோரிக் அமிலம் . 


சோடியம் கார்பனேட்டுக் கரைசல் திறன் = 


N. 


24 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


சோடியம் ப்யூரெட் அளவுகள் 
எண் கார்பனேட்டின் 

கன அளவு 


ஹைட்ரோ 
குளோரிக் 
அமிலத்தின் 


ஆரம்பம் முடிவு 


கன அளவு 


HCIL 


Na , CO , 

V , N , 


V.N. 


N , 


V , N , 

V , 


ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் திறன் 


N. 


மாதிரி : 


சோடியம் கார்பனேட்டுடன் குப்பியின் 


17.9846 கி . 


- 


எடை 


யின் } 

} 


3 


= 16-6630 கி . 


ஒட்டிக் கொண்டிருக்கும் சோடியம் 

கார்பனேட்டுடன் குப்பியின் எடை 
எடுத்துக்கொண்ட சோடியம் 
கார்பனேட்டின் எடை 


1.3216 கி . 


சோடியம் கார்பனேட்டுக் கரைசலின் 
திறன் 


} 


4x1-3216 

N. 
53 


= 0.09974N . 


சோடியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 


சோடியம் கார்பனேட்டின் திறன் = 0.09974N . 


சோடியம் ப்யூரெட் அளவுகள் 

ஹைட்ரோ 
எண் கார்பனேட்டின் 

குளோரிக் 

அமிலத்தின் 
கன அளவு 

கன அளவு 
1 . 20 க . செ . மீ . 

0 19.6 19.6 க . செ . மீ . 
2 . 

2 21-5 19.5 க . செ . மீ . 
3 . 

1 

20.5 19-5க . செ . மீ . 


ஆரம்பம் முடிவு 


வ 


-- 


குடுவையில் எடுத்துக் கொள்.. 
பருமனறி பகுப்பாய்வு 

25 
HCI Na , co , 
V.N ,, 

V.N , 
19.5xN , 

20x0.09974 

20x0.09974 
N , 

19.5 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் திறன் = 0.1023N . 
சோதனை 2 
போராக்சைச ( Borax ) உபயோகித்து ஹைட்ரோகுளோரிக் அமி 

லத்தை அளவறிதல் 
தத்துவம் : 

போராக்ஸ் ( Na, B , 0..10H , O ) ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
துடன் கீழ்க் கண்டவாறு வினைபுரிகிறது . 

Na , B , 0 , + 2HCl + 5H , O -- 2NaCl + 4H , BO , 
எனவே , போராக்சின் சமான எடை எண் , அதன் மூலக்கூறு 

382 
எடையில் பாதி ; அதாவது 191. ஹைட்ரோகுளோரிக் 

2 
அமிலம் போராக்சுடன் வினை புரியும்பொழுது உண்டாகும் 
போரிக் அமிலம் வீரியமற்றதாகையால் மெத்தில் ஆரஞ்சுக் 
குறிப்பானைப் பாதிப்பதில்லை . போராக்ஸ் நைப்பற்றதாகையால் 
( Non - hygroscopic ) சோடியம் கார்பனேட்டைப் போல இதை 
எடை போடுமுன் வெப்பப்படுத்த வேண்டியதில்லை . 
செய்முறை : 

100 க . செ . மீ . டெசி நார்மல் கரைசல் தயாரிக்கத் 
தேவையான போராக்சின் எடை 1.91 கி . சுமாராக 2 கி . 
போராக்சைத் துல்லியமாக எடைபோட்டு 100 க . செ . மீ . 
அளவறி குடுவையில் அதன் கரைசலைத் தயாரித்துக் கொள் . 

அமிலத்தை ப்யூரெட்டில் எடுத்துக் கொள் . பிப்பெட்டின் 
உதவியால் 920 

செ . மீ . போராக்ஸ் கரைசலைக் கூம்புக் 
ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . 
குடுவையிலுள்ள கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுவது இறுதி 
நிலையாகும் . ஒத்தவையான தர அளவுகள் வரும்வரை செய் . 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் திறனைக் கணக்கிடு . 


26 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


சோதனை 3 
தோராய டெசி நார்மல் சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசல் 
தயாரித்து அளவறிதல் 

சோடியம் ஹைட்ராக்சைடு , பொட்டாசியம் ஹைட் 
ராக்சைடு ஆகியவை மிகவும் நைப்புள்ளவை . 

எனவே , 
இவற்றின் குறிப்பிட்ட எடையை நீரில் கரைத்து அளவறி 
கரைசல் தயாரிக்க 

முடியாது . 

சுமார் 1.1 கி . சோடியம் 
ஹைட்ராக்சைடை ஒரு முகவையில் எடுத்துக் கொண்டு , அதன் 
மீது படிந்திருக்கும் சோடியம் கார்பனேட்டைப் போக்கச் சிறிது 
வாலை வடி நீரால் கழுவு . கழுவிய சோடியம் ஹைட்ராக்சைடை 
ஒரு சீசாவில் 250 க . செ . மீ . வாலைவடி நீரில் கரைத்துக் 
கொண்டு , கரைசலை நன்றாகக் கலக்கு . 

சீசாவை 

ரப்பர் 
அடைப்பானால் மூடு . 


துளி 


அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ப்யூரெட்டில் 
எடுத்துக்கொள் . பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. 
சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலைக் கூம்புக் குடுவையில் 
எடுத்துக்கொள் . இதனுடன் ஒரு 

மெத்தில் ஆரஞ்சு 
சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . குடுவையிலுள்ள கரைசல் 
நிரந்தர இளஞ்சிவப்பு நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . 
சோடியம் ஹைட்ராக்சைடின் திறனைக் கணக்கிடு . 
சோதனை 4 
அளவறி ஆக்சாலிக் அமிலம் தயாரித்துச் சோடியம் ஹைட்ராக் 
சைடுக் கரைசலை அளவறிதல் 


2NaOH + H , C , O , Na, C , 0 + 2H ,O 


ஆக்சாலிக் அமிலத்தின் காரத்துவம் 2. ஆதலின் அதன் 
சமான எடை எண் அதன் மூலக்கூறு எடையில் பாதியாகும் . 
படிக ஆக்சாலிக் அமிலத் ) _H , C , 0 , 2H , O 126 

= 63 . 
தின் சமான எடை எண் 

2 

2 


. 


250 க . செ . மீ . டெசி நார்மல் கரைசல் தயாரிக்கத் தேவை 

6.3 
படிக ஆக்சாலிக் அமிலத்தின் எடை = 1.575 கி . 

4 


யான் 


--- 


- 


சுமாராக 1-6 கி . ஆக்சாலிக் அமிலத்தைத் துல்லியமாக 
எடைபோட்டு 250 க . செ . மீ . அளவறி குடுவையில் அதன் 
கரைசலைத் தயாரித்துக் கொள் . 


27 


பருமனறி பகுப்பாய்வு 

ஆக்சாலிக் அமிலக் கரைசலை ப்யூரெட்டில் எடுத்துக்கொள் . 
பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . சோடியம் ஹைட்ராக் 
சைடுக் கரைசலைக் கூம்புக் 

குடுவையில் 

எடுத்துக்கொள் . 
அதனுடன் 

துளி பினால் ஃப்தலின் (( Phenolphthalein ) 
குறிப்பானைச் சேர்த்துக்கொள் . குடுவையிலுள்ள 

கரைசல் 
இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது . இதனை அமிலத்துடன் 
தரம் பார் . இளஞ்சிவப்பு நிறம் மறைவது இறுதி நிலையாகும் . 
ஒத்தவையான தர அள வுகள் வரும்வரை மீண்டும் செய் . 
அளவை க . செ . மீ . எனக் கொள் . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட ஆக்சாலிக் 
அமிலத்தின் எடை 


- 


W கி . 


அமிலத்தின் திறன் 


4W 

N. 
63 


NaOH 


H , C , O . 


V , XN , 

V , XN, 

4W 
20 X N 

X 

N 

63 
சோடியம் ஹைட்ராக்சைடின் 
திறன் 


" டின் } 


Vx 4xw 

N. 
2063 


சோதனை 5 
கொடுக்கப்பட்ட கலவையிலுள்ள சோடியம் ஹைட்ராக்சைடை 

யும் , சோடியம் கார்பனேட்டையும் தனித்தனியே நிர்ணயித்தல் 
( i ) வார்டரின் இரு குறிப்பான் முறை ( Warder s Double Indicator 

Method ) 


தத்துவம் : 

சோடியம் ஹைட்ராக்சைடும் , சோடியம் கார்பனேட்டும் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கீழ்க் கண்டவாறு 
வினைபுரிகின்றன . 


+ NaCl + H , O 


NaOH + HCI 
Na,CO , + HCI 
NaHCO , + HCIL 


> NaCl + NaHCO,, 

NaCl + H , O + CO , 


28 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


சோடியம் ஹைட்ராக்சைடு , சோடியம் கார்பனேட் 
ஆகிவற்றின் கரைசல்களில் , பினால்ஃப்தலின் இளஞ்சிவப்பு 
நிறத்தைக் கொடுக்கும் . பினால்ஃப்தலின் சோடியம் பைகார்ப 
னேட்டுக் கரைசலில் நிறமற்றதாக இருக்கும் . எனவே , சோடியம் 
ஹைட்ராக்சைடு , சோடியம் கார்பனேட் ஆகியவற்றின் 
கரைசல்களின் கலவையைப் பினால்ஃப்தலின் குறிப்பானை 
உபயோகித்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தரம் 
பார்க்கும்பொழுது , சோடியம் ஹைட்ராக்சைடு முழுவதும் , 
சோடியம் கார்பனேட் பாதியளவும் நடுநிலையானவுடன் சிவப்பு 
நிறம் மறைந்து விடும் . இந்நிலையில் மெத்தில் 

ஆரஞ்சுக் 
குறிப்பானைச் சேர்த்துக் கரைசல் 

நிரந்தர இளஞ்சிவ 
நிறமாகும் வரை அமிலம் சேர்க்க வேண்டும் . மெத்தில் ஆரஞ்சு 
சேர்க்கப்பட்டபின் கரைசலை நடு நிலையாக்கத் தேவைப்படும் 
அமிலம் , எடுத்துக் கொண்ட சோடியம் கார்பனேட்டில் பாதியை 
நடு நிலையாக்கப் போதுமானது . 


செய்முறை : 

ப்யூரெட்டில் அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை 
எடுத்துக்கொள் . கொடுக்கப்பட்டுள்ள கரைசலை 250 க . செ . மீ . 
அளவறி குடுவைக்கு மாற்றிக்கொண்டு கரைசலின் அளவு , 
அளவுக்குறி வரை இருக்கும்படி நீர் சேர்த்துக் கரைசலை நன்றாகக் 
கலக்கு . இதிலிருந்து 20 க . செ . மீ . கரைசலைப் பிப்பெட்டின் 
உதவியால் கூம்புக் குடுவைபில் எடுத்துக்கொள் . இதனுடன் 
ஒரு துளி பினால்ஃப்தலின் சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . 
குடுவையிலுள்ள கரைசல் நிறமற்றதாக மாறுவது இறுதி நிலை 
யாகும் . இதற்குத் தேவையான அமிலத்தின் அளவை 
V , க . செ . மீ . எனக் கொள் . 

கரைசலுடன் ஒரு துளி மெத்தில் 
ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்துக் கரைசல் இளஞ்சிவப்பு நிற 
மாகும்வரை தரம் பார் . மீண்டும் சேர்க்கப்பட்ட அமிலத்தின் 
அளவை V , க . செ . மீ . எனக் கொள் . 


= V , க . செ . மீ . 


கணிப்பு : 
ஹட்ராக்சைடு முழுவதையும் , 
பாதி கார்பனேட்டையும் நடு நிலை 
யாக்கத் தேவையான அமிலம் 
பாதி சோடியம் கார்பனேட்டை 
நடு நிலையாக்கத் தேவையான 
அமிலம் 


= V , க . செ . மீ . 


பருமனறி பகுப்பாய்வு 


தது 


- 


( v.-- v . ) க . செ . மீ . 


சோடியம் ஹைட்ராக்சைடை 
மட்டும் நடு நிலையாக்கத் தேவைப் 
படும் அமிலம் 
அமிலத்தின் திறன் . 
NaOH 

HCIL 


SN . 


... 


V , XN , 
20xN . 


V , xN , 
( v - va) X SN . 


சோடியம் ஹைட்ராக்சைடின் திறன் } 


( vi - V2) XS 

N. 
20 
( v, -v.) xsx40 

கி . 
20x4 


} 


- 


2v, க . செ . மீ . 


கரைசலிலுள்ள சோடியம் 

ஹைட்ராக்சைடின் எடை 
சோடியம் கார்பனேட் முழுவதையும் 
நடு நிலையாக்கத் தேவையான 
அமிலம் 
Na , CO , 

HCI 
V.xN. 

V , xN , 
20xN 

2v , xsN 


2v, xS 

N. 
20 


சோடியம் கார்பனேட்டின் திறன் } 

சார்ப } = 225 கி . 


கரைசலிலுள்ள சோடியம் கார்ப 
னேட்டின் எடை 


( ii ) லிங்க்ளரின் முறை 
தத்துவம் : 

சோடியம் ஹைட்ராக்சைடு , சோடியம் கார்பனேட் ஆகிய 
இரண்டையும் நடு நிலையாக்கத் தேவையான ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தின் அளவை , மெத்தில் ஆரஞ்சுக் குறிப் 
பானை உபயோகித்துக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


கரைசலுக்குப் பேரியம் குளோரைடுக் கரைசலைச் சிறிதளவு 
அதிகமாகச் சேர்த்துக் கார்பனேட்டைப் பேரியம் கார்பனேட் 
டாக வீழ்படிவாக்க வேண்டும் . கரைசலிலிருக்கும் ஹைட்ராக் 
சைடைப் பினாப்ஃதலின் குறிப்பானை உபயோகித்து ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் தரம் பார்க்கவேண்டும் . பேரியம் 
கார்பனேட் தரம் பார்த்தலைப் பாதிப்பதில்லை யாகையால் 
வீழ்படிவை வடிகட்ட வேண்டியதில்லை . இப்பொழுது தேவைப் 


80 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பாகுப்பு 


படும் அமிலத்தின் அளவு கரைசலிலுள்ள ஹைட்ராக்சைடை 
மட்டும் நடு நிலையாக்கப் போதுமானது . இவ்விரு தரம் பார்த்தல் 
களில் கிடைத்த அமிலத்தின் தர அளவுகளின் வித்தியாசம் , 
கரைசலிலுள்ள கார்பனேட்டை மட்டும் நடு நிலையாக்கப் போது 
மானது . 


செய்முறை : 

ப்யூரெட்டில் அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை 
எடுத்துக்கொள் . 250 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்யப்பட்ட 
கரைசலிலிருந்து ( Made up solution ) பிப்பெட்டின் உதவியால் 
20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . 
இதனுடன் ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து 
அமிலத்துடன் தரம் பார் . அமிலத்தின் தர அளவை V. க . செ . மீ . 
எனக் கொள் . 


பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ .. கரைசலைக் கூம்புக் 
குடுவையில் எடுத்துக் கொண்டு சுமாராக 25 க . செ . மீ . 
டெசி நார்மல் பேரியம் குளோரைடுக் கரைசலைச் சேர் . சோடியம் 
கார்பனேட் முழுவதும் பேரியம் கார்பனேட்டாக வீழ்படிவா 
கிறது . இதனுடன் ஒரு துளி பினால்ஃப்தலின் சேர்த்து அமிலத் 
துடன் தரம் பார் . அமிலத்தின் தர அளவை V , க . செ . மீ . 
எனக் கொள் . 


= sN .. 


2 


= V , க . செ . மீ . 


கணிப்பு : 

அமிலத்தின் திறன் 
ஹைட்ராக்சைடு கார்பனேட் 
ஆகிய இரண்டையும் நடு நிலை 
யாக்கத் தேவையான அமிலம் 
ஹைட்ராக்சைடை மட்டும் நடு நிலை 

யாக்கத் தேவையான அமிலம் 
ஃகார்பனேட்டை மட்டும் நடுநிலை 
யாக்கத் தேவையான அமிலம் 
சோடியம் ஹைட்ராக்சைடின் 

திறன் 
கரைசலிலுள்ள சோடியம் ஹை 
ராக்சைடின் எடை 


= Y , க . செ . மீ . 


- 


( vi - V. ) க . செ . மீ . 


V , X SN . 


} 
" } 
ஊட் } = 


20 


X 


40 
4 

கி . 


பருமனறி பகுப்பாய்வு 


31 


சோடியம் கார்பனேட்டின் திறன் } = C - 

2XN. 
கரைசலிலுள்ள சோடியம் கார்ப } = 20 


( vi - V ,) XS 53 

x 4 கி . 


னேட்டின் எடை 


சோதனை 6 


கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள சோடியம் கார்பனேட்டையும் , 

பைகார்பனேட்டையும் தனித்தனியே நிர்ணயித்தல் 
( i ) வார்டரின் இரு குறிப்பான் முறை 

ப்யூரெட்டில் அமிலத்தை எடுத்துக்கொள் . கொடுக்கப் 
பட்ட கரைசலை 250 க.செ.மீ.- க்கு நிறைவு செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலைக் 
கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிதளவு 
நீர் சேர்த்துக் கொள் . ஒரு துளி பினால் ஃப்தலின் சேர்த்து அமிலத் 
துடன் தரம் பார் . குடுவையிலுள்ள கரைசல் நிறமற்றதாக 
மாறுவது இறுதி நிலையாகும் . இதற்குத் தேவையான அமி 
லத்தின் அளவை V. க.செ.மீ . எனக் கொள் . இது கரைசலி 
லுள்ள கார்பனேட்டைப் பாதியளவு 

பாதியளவு நடு நிலையாக்கப் போது 
மானது . 


Na , Co . + HCl - NaHCO , + NaCl 

co 


ஒரு துளி 


இந்நிலையில் , குடுவையிலுள்ள கரைசலுடன் 
மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து அமிலத்துடன் தரம் 
பார் . கரைசலின் மஞ்சள் நிறம் இளஞ் சிவப்பாக மாறுவது 
இறுதி நிலையாகும் . 

மீண்டும் 

சேர்க்கப்பட்ட அமிலத்தின் 
அளவை V , க.செ.மீ. எனக் கொள் . இது கரைசலிலுள்ள 
சோடியம் கார்பனேட்டில் பாதியளவையும் , சோடியம் பைகார் 
பனேட் முழுவதையும் நடு நிலையாக்கப் போதுமானது . 


} 


= sN . 


கணிப்பு : 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 

திறன் 
சோடியம் கார்பனேட்டில் 
பாதியளவை நடு நிலையாக்கத் 
தேவையான அமிலம் 


= V , க . செ . மீ . 





32 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


- 


ஃ . சோடியம் கார்பனேட்டில் முழு 
வதையும் நடு நிலையாக்கத் 

2y , க . செ . மீ . 
தேவையான அமிலம் 
சோடியம் கார்பனேட்டில் பாதி ) 
யளவையும் , சோடியம் பைகார் 
பனேட் முழுவதையும் நடு நிலை 

= V , க . செ . மீ . 
யாக்கத் தேவையான அமிலம் 
சோடியம் பைகார்பனேட்டை 
மட்டும் நடுநிலையாக்கத் 

( v, - V. ) க . செ . மீ . 
தேவையான அமிலம் 


- 
சோடியம் கார்பனேட்டின் திறன் = 2 %,X- N. 


2v1 XSx 

53 

கி . 
20 4 


கரைசலிலுள்ள சோடியம் 
கார்பனேட்டின் எடை 
சோடியம் பைகார்பனேட்டின் 


( v,-v,) XSN. 


திறன் 


20 


சோடியம் பைகார்பனேட்டின் 
சமான எடை எண் 


} = 
}} = . 84 
} = z3Xx 4 A. 


கரைசலிலுள்ள சோடியம் 
பைகார்பனேட்டின் எடை 


(ii) லிங்க்ளரின் முறை 

ப்யூரெட்டில் அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை 
எடுத்துக்கொள் . 250 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்யப்பட்ட 
கரைசலிலிருந்து , பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . 
கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் ஒரு 
துளி மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து அமிலத்துடன் 
தரம் பார் . அமிலத்தின் தர அளவை V , க . செ . மீ . எனக் கொள் . 


பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ.மீ. தோராய் 
டெசி நார்மல் சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலைக் கூம்புக் 

எடுத்துக்கொள் . இதனுடன் 
பினால் ஃப்தலின் சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . அமிலத்தின் 
தர அளவை V , க . செ . மீ . எனக் கொள் . 


குடுவையில் 


துளி 


நிறைவு 

செய்யப்பட்ட 
20.க. செ . மீ . 


கரைசலிலிருந்து பிப்பெட்டின் 
கரைசலைக் 

கூம்புக்குடுவையில் 


உதவியால் 


இதனுடன் 


துளி 


அதுவன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 

} 


பகார்பனேட்டின் 
கலவையிலுள 
நம் 
நடு நிலை 
பருமனறி பகுப்பாய்வு 
எடுத்துக்கொள் . 

பிப்பெட்டின் 

உதவியால் 
20 க . செ . மீ . சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலைச் சேர் . 
கரைசலிலுள்ள பைகார்பனேட் முழுவதும் கார்பனேட்டாக 
மாறுகிறது . 

NaHCO , + NaOH -- > Na , cos + H , O 

இதனுடன் சுமாராக 40 க . செ . மீ . பேரியம் குளோரைடுக் 
கரைசலைச் சேர் . கரைசலிலுள்ள கார்பனேட் முழுவதும் பேரியம் 
கார்பனேட்டாக வீழ்படிவாகிறது . இந்நிலையில் 
பினால் ஃபதலின் சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . அமிலத்தின் 
தர அளவை Vs க . செ . மீ . எனக் கொள் . 
கணிப்பு : 
அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 

SN 
திறன் 
20 க.செ. மீ . சோடியம் ஹைட்ராக்சைடை 
நடு நிலையாக்கத் தேவையான அமிலம் 

= V , க . செ . மீ . 
20 க . செ . மீ . கலவையுடன் 20 க . செ . மீ . 
சோடியம் ஹைட்ராக்சைடு +40 க.செ. மீ . 
பேரியம் குளோரைடு சேர்த்தபின் 

V , க - செ.மீ. 
தேவைப்படும் அமிலம் ( எஞ்சிய சோடி 
யம் ஹைட்ராக்சைடை நடு நிலையாக்கத் 
தேவையான அமிலம் ) 
கலவையிலுள்ள பைகார்ப 
னேட்டுடன் வினைபுரியத் தேவையான 

= ( v2 - Ve ) 

க . செ.மீ. SNHCI 
சோடியம் ஹைட்ராக்சைடு 

( v . - Ve ) XS 
பைகார்பனேட்டின் திறன் 

N. 

20 
கலவையிலுள்ள சோடியம் ( v , -vs ) xs 84 

கி . 
20 

K4 
20 க . செ . மீ . கலவையை 
நடுநிலையாக்கத் தேவை 

= V , க . செ . மீ . 
யான அமிலம் 

பைகார்ப 
னேட்டை மட்டும் 
யாக்கத் தேவையான 

( v , -- vs ) க . செ . மீ 
அமிலம் 
3 


4 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


ஃ கார்பனேட்டை மட்டும் 
நடு நிலையாக்கத் தேவை 
யான அமிலம் 


3 


= v; - ( v , -vg) க . செ . மீ . 


சோடியம் கார்பனேட்டின் 
திறன் 


V. - (v , -- vs) xs 

N. 
20 


கலவையிலுள்ள சோடியம் 
கார்பனேட்டின் எடை 


V1- ( v. - v ) xS 53 

20 x 4 கி . 


சோதனை 7 
சோடியம் பைகார்பனேட்டின் கரைதிறனை நிர்ணயித்தல் 

சோடியம் பைகார்பனேட்டுக் கரைசலைக் கொதிக்க 
வைத்தால் , கொதி நிலையில் சோடியம் பைகார்பனேட் 
சிதைந்துவிடுமாதலால் 

கரைசலை 

ஆவியாக்கிச் சோடியம் 
பைகார்பனேட்டின் கரைதிறனைக் கண்டு பிடிக்க இயலாது . 
எனவே , கீழ்க் காணும் பருமனறி பகுப்பு முறையில் சோடியம் 
பைகார்பனேட்டின் கரைதிறனை நிர்ணயிக்கலாம் . 


செய்முறை : 
ஒரு முகவையில் சுமார் 200 க . செ . மீ . வாலைவடி 

வாலைவடி நீரை 
எடுத்துக்கொண்டு இதனுடன் நன்றாகப் பொடியாக்கிய 
சோடியம் பைக்கார்பனேட்டைச் சிறிது சிறிதாகக் கலக்கிக் 
கொண்டே சேர்த்துச் சோடியம் பைகார்பனேட்டின் நிரம்பிய 

( Saturated solution ) தயாரித்துக்கொள் . இதைக் 
கண்ணாடித் தொட்டியிலுள்ள ( Trough ) நீரில் சுமார் ஒரு மணி 
நேரம் வைத்திரு . தொட்டியிலுள்ள நீரின் வெப்ப நிலையைக் 
குறித்துக்கொள் . பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . நிரம்பிய 
சோடியம் பைகார்பனேட்டுக் கரைசலை முன்பே எடையிடப் 
பட்ட சிறு முகவையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் எடை போடு . 
( நிரம்பிய கரைசலுடன் திடப்பொருள் வராது 

தடுக்கப் 
பிப்பெட்டின் நுனியில் சிறிது கண்ணாடிப் பஞ்சை ( Glass wool ) 
வைத்துக்கொள்ளலாம் ) . எடையிட்டபின் கரைசலை அளவறி 
குடுவையில் 250 க . செ . மீ . - க்கு 

செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலைக் 
கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் ஒரு துளி 
மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து , ப்யூரெட்டில் உள்ள 
அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 

பார் . 
அமிலத்தின் தர அளவை க . செ . மீ . எனக் கொள் . 


நிறைவு 


தரம் 


பருமனறி பகுப்பாய்வு 


85 


க 


W. கி . 


Wa 


- 


20 N 


கணிப்பு : 

வெற்று முகவையின் எடை 
கரைசலுடன் முகவையின் எடை 
கரைசலின் எடை 

= ( w , -w , ) கி . 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் திறன் SN . 
நிறைவு செய்யப்பட்ட சோடியம் 

VXS 
பைகார்பனேட்டின் திறன் 
எடுத்துக்கொண்ட கரைசலி 

VXS 

84 
லுள்ள சோடியம் பைகார்ப 

X4 கி . 
னேட்டின் எடை 

= Wg கி . எனக் கொள் . 
எடுத்துக்கொண்ட கரைசசிலி 
லுள்ள நீரின் எடை 

( w . - w, ) - w , கி . 
சோதனைச் சாலையில் வெப்ப 
நிலையில் சோடியம் பைகார்ப 

X100 
னேட்டின் கரை திறன் 

( w , - W . ) - W , 


} 


20 


சில } 


க 


) 


W .. 


= , 


சோதனை 8 

பேரியத்தை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

பேரியம் குளோரைடுடன் குறிப்பிட்ட அளவு அளவறி 
சோடியம் கார்பனேட் சேர்க்கப்படுகிறது . இவ்வாறு சேர்க்கப் 
படும் சோடியம் கார்பனேட்டின் அளவு பேரியம் 
குளோரைடுடன் முற்றிலும் வினைபுரிவதற்குத் தேவையான தை 
விட அதிகமாக இருக்கவேண்டும் . அதிகமுள்ள சோடியம் 
கார்பனேட் வடிகட்டப்பட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
துடன் தரம் பார்க்கப்படுகிறது . 


Bacl , + Na , cos - > BacO , I + 2NaCl 


Ba = BaCl, 2H , 0 = Na , CO , 


எனவே , படிகப் பேரியம் குளோரைடின் சமான எடை எண் 
அதன் மூலக்கூறு எடையில் பாதி ; அதாவது , 
BaCl, 2H ,O 244 

= 122 . 
2 

2 


எடை 


. 

கார்பனேட்டுக் 
36 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
பேரியத்தின் சமான எடை எண் அதன் அணு 

137 
எண்ணில் பாதி ; அதாவது 

= 68.5 . 

2 
செய்முறை : 

சுமாராக 1.4 கி . சோடியம் கார்பனேட்டைத் துல்லியமாக 
எடை போட்டு 250 க . செ . மீ . அள வறி குடுவையில் கரைசல் 
அமிலத்தை ப்யூரெட்டில் எடுத்துக்கொள் . 

பிப்பெட்டின் 
. 
கசைரலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் ஒரு 
துளி மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து அமிலத்துடன் 
தரம் பார் . அமிலத்தின் தர அளவை V , க . செ . மீ . எனக் கொள் . 


. 


. 


முகவையில் 


கொடுக்கப்பட்டுள்ள பேரியம் குளோரைடுக் கரைசலை 
அளவறி குடுவையில் 100 க.செ.மீ. - க்கு நிறைவு செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலை 
400 க . செ . மீ . 

எடுத்துக்கொள் . 

இதனுடன் 
சரியாக 40 க . செ . மீ . 

அளவறி 

சோடியம் கார்பனேட்டுக் 
கரைசலைச் சேர்த்து , கலவையைச் சுமார் ஐந்து நிமிடங்கள் 
கொதிக்க வை . 

வை . வீழ்படிவு கீழே படிய முகவையைச் சிறிது 
நேரம் அசைக்காமல் வைத்திரு . தேறலை வடிகட்டியில் இறுத்து , 
வடி நீரைக் கூம்புக் குடுவையில் சேகரித்துக்கொள் . முகவையி 
லுள்ள வீழ்படிவைச் சூடான நீரால் பலமுறை கழுவி , கழுவியன 
வற்றையும் வடிகட்டியில் இறுத்து விடு . இறுதியில் வீழ்படிவையும் 
வடிகட்டிக்கு மாற்றிக்கொள் . வடி நீரின் அளவு கூடுமானவரை 
குறைவாக இருக்குப்படி பார்த்துக்கொள் . கூம்புக்குடுவை 
யிலுள்ள வடி நீருடன் ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் 
சேர்த்து ப்யூரெட்டிலுள்ள அமிலத்துடன் தரம் பரர் . அமிலத்தின் 
தர அளவை V2 க . செ . மீ . எனக் கொள் . 


கணிப்பு : 


எடுத்துக்கொண்ட சோடியம் 
கார்பனேட்டின் எடை 


= W கி . 


} = 
சோடியம் கார்பனேட்டின் திறன் } 


4WN 


N. 
53 


20 க . செ . மீ . சோடியம் கார்ப 
னேட்டை நடு நிலையாக்கத் 
தேவையான அமிலம் 


- 


= v . க . செ . மீ . 


பருமனறி பகுப்பாய்வு 


37 


/ 


ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் ) 


- 


20 4w 
X 

N. 
V1 

53 


= sN . 


* 


= 21 , க.செ.மீ. sN HCI . 


V, க . செ . மீ . SN HCI . 


40 க . செ . மீ . Na , CO , 
20 க.செ.மீ. BACI, + 40 க.செ.மீ. 

Na , CO , ( எஞ்சிய Na , Cos ) 
20 க . செ . மீ . BaCl , 

( வினைபுரிந்த Na , Co , ) 
பேரியம் குளோரைடுக் 

கரைசலின் திறன் 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
பேரியத்தின் எடை 


= ( 2vs - v . ) க . செ . மீ . 

SN HCI 


- 


( 2v , -- va) XS 

N. 
20 


( 2v, - v.) XS . 68.5 

X 

கி . 
20 

10 


சோதனை 9 
சலவைக் காரத்திலுள்ள ( Washing Soda ) சோடியம் கார்ப 

னேட்டை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

சுமாராக 3.6 கி . சலவைக் காரத்தைத் துல்லியமாக எடை 
போட்டு 250 க . செ . மீ . அளவறி 

குடுவையில் 

கரைசல் 
தயாரித்துக்கொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 

உதவியால் 
20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் , 
இதனுடன் ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து 
ப்யூரெட்டிலுள்ள அளவறி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 
தரம் பார் . அமிலத்தின் தர அளவை V க . செ . மீ . எனக் கொள் . 


= WA . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட சலவைக் 

காரத்தின் எடை 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத் ) 
தின் திறன் 
சலவைக் காரக் கரைசலின் 
திறன் 


} = w 
லத் } = $ N . 


} = XN. 


VXS 
20 


38 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


VXS 

53 
X 
20 4 


- 


கரைசலிலுள்ள நீரற்ற சோடி 

யம் கார்பனேட்டின் எடை 
சலவைக் காரத்தில் நீரற்ற 
சோடியம் கார்பனேட்டின் 
சதவீதம் 


- 


* 


VXS 53 100 

X X 
20 4 


சோதனை 10 
சிம்புச் சோடியம் ஹைட்ராக்ஸைடைப் பகுத்தல் ( Analysis of 
Sodium Hydroxide Flakes ) 

சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு நைப்புள்ள பொருள் . 
மேலும் , இது காற்றிலுள்ள கார்பன்டை ஆக்சைடுடன் சேர்ந்து 
எளிதில் சோடியம் கார்பனேட்டாக மாறிவிடும் . எனவே , 
சோடியம் ஹைட்ராக்சைடுடன் நீரும் , சோடியம் கார்பனேட்டும் 
கலந்திருக்கும் . 


சுமாராக 


செய்முறை : 

1 கி . சிம்புச் சோடியம் ஹைட்ராக்சைடைத் 
துல்லியமாக எடை போட்டு 250 க.செ.மீ. அளவறி குடுவையில் 
கரைசல் தயாரித்துக் கொள் . அளவறி ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தை உபயோகித்து 

லிங்க்ளரின் முறைப்படி 
கரைசலிலுள்ள ஹைட்ராக்சைடையும் , கார்பனேட்டையும் 
தனித் தனியே நிர்ணயித்துக் கொள் . இதிலிருந்து , கொடுக்கப் 
பட்ட மாதிரியில் உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு , சோடியம் 
கார்பனேட் ஆகியவற்றின் சதவீதங்களைக் கணக்கிடு . 


சோதனை 11 
கிளேசியல் அசெட்டிக் அமிலத்தின் ( Glacial Acetic Acid ) திறனை 

நிர்ணயித்தல் 
செய்முறை : 

துல்லியமாக 2 க . செ . மீ . கிளேசியல் அசெட்டிக் அமிலத்தை 
ஏற்கெனவே எடை போடப்பட்ட ரப்பர் அடைப்பான் பொருந் 
திய 50 க . செ . மீ . கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு 
மீண்டும் எடை கண்டுபிடி . அமிலத்துடன் சிறிது நீர் சேர்த்துக் 
கரைசலை 250 க . செ . மீ . அளவறி குடுவைக்கு மாற்று . கூம்புக் 
குடுவையைப் பலமுறை கழுவி , கழுவியனவற்றையும் அளவறி 
குடுவையில் சேகரித்துக் கொள் . கரைசலை 250 க . செ . மீ . - க்கு 
நிறைவு செய்துகொண்டு நன்றாகக் கலக்கு . இதிலிருந்து 


பருமனறி பகுப்பாய்வு 


39 


பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் 
குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் 

ஒரு துளி 
பினால்ஃப்தலின் சேர்த்து , ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள 
அளவறி சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலுடன் தரம் பார் . 
ஒத்தவையான தர அளவுகள் வரும் வரை மீண்டும் செய் . தர 
அளவை y க . செ . மீ . எனக் கொள் . 


= W கி . 


கணிப்பு : 
1. எடுத்துக்கொண்ட கிளேசியல் 

அசெட்டிக் அமிலத்தின் எடை 
சோடியம் ஹைட்ராக்சைடுக் 

கரைசலின் திறன் 
நிறைவு செய்யப்பட்ட 

அமிலத்தின் திறன் 
அசெட்டிக் அமிலத்தின் 

சமான எடை எண் 
கரைசலிலுள்ள அமிலத்தின் 


} 
} 
} 


SN 


VX.S. 

-N . 
20 


60 


VXS 
20 


60 
X கி . 


- 


எடை 


VXS 
20 


- 


60 100 

X 
4 


X 


VXS 60 

X 
20 4 


கி . 


எடுத்துக்கொண்ட மாதிரியில் 
அசெட்டிக் அமிலத்தின் 

சதவீதம் 
2. 2 க.செ.மீ. கிளேசியல் 

அசெட்டிக் அமிலத்தில் 
உள்ள அமிலத்தின் எடை 
1000 க.செ. மீ . கிளேசியல் 
அசெட்டிக் அமிலத்தில் 
உள்ள அமிலத்தின் எடை 
கிளேசியல் அசெட்டிக் 
அமிலத்தின் திறன் 


60 


VXS 

X x 500 கி . 

4 


20 


= 


VXS 60 500 

X 
20 4X 

60 


N. 


சோதனை 12 
கெல்டாலின் முறையில் நைட்ரஜனை நிர்ணயித்தல் ( Estimation 

of Nitrogen by Kjeldahl s Method )) 
தத்துவம் : 

இம்முறையில் நைட்ரஜன் உள்ள கரிமப் பொருளை அடர் 
சல்ஃப்யூரிக் அமிலத்துடன் கொதிக்க வைத்துப் பொருளிலுள்ள 


இடுவையைக் 
40 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பாகுப்பு 
நைட்ரஜன் அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாற்றப்படுகிறது 
கலயிைன் கொதி நிலையை அதிகரிக்கப் 

பொட்டாசியம் 
சல்ஃபேட்டும் , வினையின் வேகத்தை அதிகரிக்க நீரற்ற காப்பர் 
சல்ஃபேட்டும் சேர்க்கப்படுகின்றன . ( மெர்க்குரி , மெர்க்குரிக் 
ஆக்சைடு , செலீனியம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றையும் 
வினைவேக மாற்றியாக ( Catalyst ) உபயோகிக்கலாம் ) . இதனுடன் 
மிகுதியாகச் சோடியம் ஹைக்ராக்சைடு சேர்த்து மீண்டும் 
கொதிக்க வைத்து , விடுபடும் அம்மோனியா குறிப்பிட்ட அளவு 
அளவறி அமிலத்தினுள் செலுத்தப்படுகிறது . அம்மோனியா 
வுடன் வினைபுரிந்தது போக மீதமுள்ள அமிலத்தின் அளவை 
நிர்ணயித்து , அதிலிருந்து கரிமப் பொருளிலுள்ள நைட்ரஜனின் 
எடை கணக்கிடப்படுகிறது . புரதம் , அமீன்கள் ( Amines ) , 
அமைடுகள் ( Amides ) ஆகியவற்றிலுள்ள நைட்ரஜனை நிர்ணயிக்க 
இம்முறையைப் பயன்படுத்தலாம் . 
செய்முறை : 

சுமாராக 0.1 கி . அசெட்டானிலைடைத் ( Acetanilide ) துல்லிய 
மாக எடை போட்டுக் கெல்டால் குடுவையில் எடுத்துக்கொள் , 
கெல்டால் குடுவை உருண்டையான அடித்தளமும் , நீண்ட 
கழுத்தும் உடையது . 10 கி . பொட்டாசியம் சல்ஃபேட் , 0.5 கி . 
நீரற்ற காப்பர் சல்ஃபேட் , 25. க . செ . மீ . அடர் சல்ஃப்யூரிக் 
அமிலம் ஆகியவற்றைச் சேர்த்து நன்றாகக் கலக்கு . குடுவை 
யைச் சாய்வான நிலையில் பொருத்தி , தளர்த்தியாக மூடி , மித 
மாக வெப்பப்படுத்து . நுரை அடங்கிய பின் மெதுவாகக் கொதிக்க 
வை . சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் கலவை நிறமற்றதாகவும் 
தெளிவாகவும் ஆகிவிடும் . கலவை இந் நிலையை அடைந்த பின் 
குளிர வை . நன்றாகக் குளிர்ந்ததும் , சுமார் 200 க . செ . மீ . 
நீரைக் கொஞ்சம் கொஞ்சமாகக் குடுவையை நன்றாகக் கலக்கிக் 
கொண்டே சேர்த்துக் கரைசலை ஒரு லிட்டர் குடுவைக்கு மாற்று . 
சில பீங்கான் துண்டுகளைக் குடுவையினுள் போட்டுக்கொள் . 


குடுவைக்கு இரு துளைகளையுடைய அடைப்பானிட்டுத் 
திவலைப் பொறி ( Spray trap ) , திருகுக்குழாய்ப்புனல் ( Tap funnel) 
லீபிக் ஆற்றுக்கலம் (Leipig s condenser ) ஆகியவற்றைப் படத்தில் 
காட்டியபடி பொருத்து . 


பிப்பெட்டின் உதவியால் 100 க . செ . மீ . 01N ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு , 
ஆற்றுக்கலத்தின் நுனிவை , அமிலத்தில் சற்றே மூழ்கியிருக்கும் 


தெற்குள் அம்மோனியா முழுவதும் 
இதனுடன் ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் குறிப்பானைச் 
பருமனறி பகுப்பாய்வு 

41 
படி வை . சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலைப் புனலில் 
எடுத்துக்கொள் . அடைப்பானைத் திறந்து கரைசல் குடுவைக் 
குள் விழும்படி செய் . கரைசல் முழுவதும் குடுவைக்கு வந்தபின் 

படம் 9 
அடைப்பானை மூடிவிடு . கரைசலைச் சுமார் அரைமணி நேரம் 
விடுபட்டு அமிலத்துடன் வினை புரிந்திருக்கும் . 
அடைப்பானைத் திறந்தபின் வெப்பப்படுத்துவதை நிறுத்து .. 
இணைப்புகளைப் பிரித்துவிட்டு , ஆற்றுக்கலத்தைச் சிறிது நீரால் 
கழுவி , கழுவியனவற்றையும் கூம்புக் குடுவையில் சேகரித்துக் 
கொள் . 
சேர்த்து எஞ்சிய அமிலத்தை ( ) . IN சோடியம் ஹைட்ராக்சைடுக் 
கரைசலுடன் தரம் பார் . தர அளவை க . செ . மீ . எனக் கொள் . 
கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட 

அசெட்டானிலைடின் எடை 
கூம்புக் குடுவையில் 

= 100 க . செ . மீ . 0.1N HCI 
எடுத்துக்கொண்ட அமிலம் 


. 


புனலின் 


1 


WA . 


42 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


எஞ்சிய அமிலம் 


- 


= V க.செ. மீ .0.1 N NaOH 
= V க.செ.மீ. 0.1N HCL 


அம்மோனியாவுடன் 

வினைபுரிந்த அமிலம் 
1000 க.செ.மீ .0 1N அமிலம் 


= (100 - y ) க.செ.மீ. 0.1N HCI 
1.4 கி . நைட்டிரஜன் . 
1.4 

கி . நைட்ரஜன் 
1000 


1 க.செ.மீ. 0 • 1N அமிலம் 


( 100 - y ) க . செ . மீ . 0-1N 

அமிலம் 


1.4 
= ( 100 - v ) X 

1000 

நைட்டிரஜன் . 
1.4 

100 
v 

X 
1000 

W 


சோதனை 13 
நீரின் வன்மையை ( Hardness ) நிர்ணயித்தல் 

நீரில் கால்சியம் , மக்னீசியம் உப்புகள் இருந்தால் , அது 
வன்னீர் அல்லது நுரைதரா நீர் ( Hard water ) எனப்படும் . 
இந்நீருடன் சோப்புக் கரைசலைச் சேர்த்துக் குலுக்கினால் எளிதில் 
நுரை உண்டாகாது . கால்சியம் , மக்னீசியம் உப்புகள் இல்லாத 
நீரில் எளிதில் நுரை உண்டாகும் . இது நுரைதரு நீர் (Soft water) 
எனப்படும் . நீரின் வன்மை , தற்காலிக வன்மை ( Temporary 
hardness ) , நிலையான வன்மை ( Permanent hardness) என இரு 
வகைப்படும் . கால்சியம் அல்லது மக்னீசியம் பைகார்பனேட் 
நீரில் இருந்தால் , அது தற்காலிக வன்னீர் எனப்படும் . கால்சியம் 
அல்லது 

மக்னீசியம் ஆகியவற்றின் குளோரைடுகளும் 
சல்ஃபேட்டுகளும் நீரில் இருந்தால் , அது நிலையான வன்னீர் 
எனப்படும் . 100,000 பங்கு நீரில் எவ்வளவு பங்கு கால்சியம் 
கார்பனேட்டுக்குச் சமானமான உப்பு இருக்கிறதோ , அதுவே 
நீரின் வன்மை அளவு ஆகும் . உதாரணமாக 100,000 பங்கு 
வன்னீரில் 1 பங்கு கால்சியம் கார்பனேட்டுக்குச் சமானமான 
கால்சியம் குளோரைடு இருந்தால் , அந்நீரின் வன்மை n ° 
( n டிகிரி ) ஆகும் . 


(i ) தற்காலிக வன்மையை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

ப்யூரெட்டில் சரியாக 0.1N திறனுள்ள ஹைடிரோகுளோரிக் 
அமிலத்தை எடுத்துக்கொள் . பிப்பெட்டின் உதவியால் 


பருமனறி பகுப்பாய்வு 


43 


100 க . செ . மீ . தற்காலிக வன்னீரைக் கூம்புக் 

குடுவையில் 
எடுத்துக்கொண்டு , இரண்டு துளிகள் மெத்தில் 

ஆரஞ்சுக் 
குறிப்பானைச் சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . தர அளவை 
V , க . செ . மீ . எனக் கொள் . 100 க . செ . மீ . வாலை வடி நீரை 
கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு , இரண்டு துளி மெத்தில் 
ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து அமிலத்துடன் தரம் பார் . 
இதன் தர அளவை V. க . செ . மீ . எனக்கொள் . திருத்தப்பட்ட 
தர அளவு ( 11 - V ) க . செ மீ . ஆகும் . 


கணிப்பு : 
100 க . செ . மீ . வன்னீர் 

( vi - V ) க . செ . மீ . 0.1N HC ) 
100,000 க.செ.மீ. வன்னீர் = (Y1 - V.) x 1000 க . செ . மீ . 

0.1N HCI 
Ca ( HCO ) + 2HCl - > CaCl, + 2H0 + 2CO , 
Caco , + 2HCl - > CaCl , + H , O + CO , 

2HCI = Ca (HCO3 ), CaCos 
20,000 க.செ.மீ .0.1 N HCl = 100 கி . CaCO , 
* 1 க . செ . மீ . 0.1N HCl = 0.005 கி . CaCO . 
ஃ . ( vi - v ) x 1000 க . = ( vi - V.) 1000 x 0.005 கி . 

( 
செ . மீ . 0.1N HCI 

CaCos . 

( Y1 - V. ) X 5 கி . CaCO , 
நீரின் தற்காலிக வன்மை = (14 -- v .) x 5 ° 


ial} 


-- 


(ii ) நிலையான வன்மையை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

100 க . செ . மீ . நீரைக் கூம்புக் குடுயிைல் எடுத்துக்கொண்டு 
அரை மணி நேரம் கொதிக்க வை . இவ்வாறு கொதிக்க 
வைப்பதால் நீரின் தற்காலிக 

வன்மை நீக்கப்படுகிறது . 
10 க.செ.மீ. 0.1N சோடியம் கார்பனேட்டுக் கரைசலைச் சேர்த்து 
மீண்டும் கொதிக்க வை . குளிர வைத்து , அளவறி வடிதாளை 
உபயோகித்து வடிகட்டு . வடி நீரை மற்றொரு கூம்புக் குடுவையில் 
சேகரித்துக்கொள் . வடிதாளில் தங்கும் வீழ்படிவைக் கொதி 
நீரால் பலமுறை கழுவு . கழுவியனவற்றையும் கூம்புக் குடுவை 
யில் சேகரித்துக்கொள் . இதனுடன் இரண்டு துளிகள் மெத்தில் 
ஆரஞ்சுக் குறிப்பானைச் சேர்த்து ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள 
0.1N ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தரம் பார் . தர 
அளவை V க . செ . மீ . எனக் கொள் , 


44 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


கணிப்பு : 
Caso. + Na , CO ; 

Na ,so . + CaCO , 
Na , CO ,, = 2HCI = Ca CO . 
1 க . செ . மீ . 0-1N HCI = 0.005 கி . Cacos 
10 க . செ . மீ . 0.1 N Na , CO ; 10 க . செ . மீ . 0.1N HCI 
100 க . செ . மீ . வன்னீர் + 

10 க . செ . மீ . Na, CO , = y க . செ . மீ . 0.1N HCl 
( எஞ்சிய Na , COS) 
100 க . செ.மீ. வன்னீர் ( 10 - v ) க.செ.மீ. 0 • 1N HCI 
100,000 க . செ . மீ . வன்னீர் = ( 10 - y) X 1000 க . செ . மீ . 

0.1N HCIL 
( 10 - v ) X 1000 க . செ . மீ . ) = ( 10-- v ) x 1000x0.005 கி . 

(0.1N HCI ) 

Caco . 
நீரின் நிலையான வன்மை 

( 10 - y ) X 5 . 


- 


2. பெர்மாங்கனேட் அளவியல் 

(( Permanganimetry ) 


சல்ஃப்யூரிக் அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட்டுக் கரைசல் பல பொருட்களைத் துல்லியமாக அளந்து 
மதிப்பிடத் தக்க வகையில் ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மிகவும் தூய்மையாக இருப்ப 
தில்லை . ஆகையால் , இதை எடை போட்டு அளவறி கரைசல் 
தயாரிக்க இயலாது . மேலும் , பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 
வாலை வடி நீரிலுள்ள நுண்ணிய அங்ககப் பொருட்களுடனும் 
வினைபுரியும் ஆற்றலுடையது . எனவே , தோராய டெசி நார்மல் 
கரைசல் தயாரித்து அளவறியப்படுகிறது . பெர்மாங்கனேட்டுக் 
கரைசல் ஒளியினால் சிதைவுறுமாகையால் கரைசலைப் பழுப்பு 
நிறச் சீசாவில் வைத்திருக்க வேண்டும் . பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட்டுக் 

கரைசலைக் 

கீழ்க்காணும் ஆக்சிஜன் 
ஒடுக்கிகளைக் கொண்டு அளவறியலாம் : 


1. படிக ஆக்சாலிக் அமிலம் 
2. சோடியம் ஆக்சலேட் 
3. ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் ( மோஃரின் உப்பு , 

Mohr s salt ) 


பொட்டாசியம் பெர்மாங்கம் 

ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டிலுள்ள 
பருமனறி பகுப்பாய்வு 

45 
சோதனை 1 
தோராய டெசி நார்மல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசல் தயாரித்தல் 

பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான எடை எண் 
31.6 . 

லிட்டர் டெசி நார்மல் கரைசல் தயாரிக்கத் 
தேவையான 

பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் எடை 
3.16 கி . சுமாராக 3.2 கி , பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை 
ஒரு முகவையில் எடுத்துக்கொள் . அதனுடன் சிறிது வாலைவடி 
நீர் சேர்த்து நன்றாகக் கலக்கு . கரைசலை ஒரு லிட்டர் பழுப்பு திறச் 
சீசாவில் இறுத்துக் கொள் . கரையாத பெர்மாங்கனேட்டுடன் 
மீண்டும் நீர் சேர்த்துக் கலக்கிக் கரைசலைச் சீசாவில் இறுத்துக் 
கொள் . இம்முறையைச் பெர்மாங்கனேட் கிட்டத்தட்ட முற்றிலும் 
கரையும்வரை திரும்பத் திரும்பச் செய் . முகவையிலுள்ள கரை 
யாத பகுதியை ஒதுக்கிவிட்டுச் சீசாவிலுள்ள கரைசலின் அளவு 
ஒரு லிட்டர் ஆகும்படி நீர் சேர்த்து நன்றாகக் கலக்கு சீசாவிற்குக் . 
கண்ணாடி அடைப்பானிட்டு ஓரிரு நாள்கள் வைத்திரு. 
சோதனை 2 ( அ ) 
அளவறி ஃபெர்ரஸ் அமோனியம் சல்பேட்டுக் கரைசலைக் கொண்டு 

பெர்மாங்கனேட்டுக் கரைசலை அளவறிதல் 
சல்பேட்டை ஃபெர்ரிக் சல்பேட்டாக ஆக்சிஜனேற்றமடையச் 
செய்கிறது . 
2KMnO + 8H , SO + 10Feso , > 5Fe, ( SO ) + K , SO , 

+ 2MnSo , + 8H , O 
2KMnO , 5 ( 0 ) 

10Feso . 
80 பங்கு ஆக்சிஜன் (எடையில் ) 10xM பங்கு Feso ., 

8 பங்கு ஆக்சிஜன் ( எடையில் ) = M பங்கு Feso . 
எனவே , ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டின் சமான 

எண் 
அதன் மூலக்கூறு எடைக்குச் சமம் . 

அம்மோனியம் 
சல்ஃபேட் ) பகுதி வினையில் பங்கு கொள்வதில்லை ஆகையால் 
அதன் சமான எடை எண்ணும் மூலக்கூறு எடைக்குச் சமம் . 


எடை 


அதன் 


கரைசல் நிரந்தர இளஞ் 
46 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
செய்முறை : 

ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டின் ( Feso : ( NH ) , 
SO : 6H , O சமான எடை எண் 392. சுமாராக 4 கி . ஃபெர்ரஸ் 
அமோனியம் சல்ஃபேட்டைத் துல்லியமாக எடை போட்டு 
100 க . செமீ. அளவறி குடுவையில் 

கரைசலைத் 
தயாரித்துக்கொள் . கரைசல் தயாரிக்கும்பொழுது முதலில் 
சுமார் 20 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தைச் 
சேர்க்க வேண்டும் . இது ஃபெர்ரஸ் உப்பு , நீரால் பகுக்கப்பட்டு 
ஃபெர்ரிக் உப்பாக மாறுவதைத் தடுக்கிறது . இவ்வாறு 
தயாரிக்கப்பட்ட 

அளவறி 

ஃபெர்ரஸ் அம்மோனியம் 
சல்ஃபேட்டுக் கரைசலிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 
20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு 
இதனுடன் சுமார் 25 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தைச் 
சேர் . சிறிதளவு நீர் சேர்த்து ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள 
பெர்மாங்கனேட்டுக் கரைசலுடன் தரம் பார் . ஆரம்பத்திலிருந்தே 
பெர்மாங்கனேட்டுக் 

கரைசலைக் 

கொஞ்சம் கொஞ்சமாக , 
குடுவையிலுள்ள கரைசலை நன்றாகக் கலக்கிக் கொண்டே 
சேர்க்கவேண்டும் . குடுவையிலுள்ள 
சிவப்பு நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . ஒத்தவையான 
தர அளவுகள் வரும்வரை செய் . தர அளவை V க . செ . மீ . என 
வைத்துக்கொள் . 


} 


= 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட ஃபெர்ரஸ் 

அம்மோனியம் சல்ஃபேட்டின் எடை 
ஃபெர்ரஸ் அம்மோனியம் 
சல்ஃபேட்டின் திறன் 


W கி . 


- 


10w 

N. 
392 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் திறன் 


- 


10w 

20 

X --N . 
392 V 


சோதனை 2 ( ஆ ) 


அளவறி ஆக்சாலிக் அமிலத்தைக் கொண்டு பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலை அளவறிதல் 

பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , அமிலம் கலந்த ஆக்சாலிக் 
அமிலத்தைக் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆக்சி 
னேற்றமடையச் செய்கிறது . 


பருபனறி பகுப்பாய்வு 


47 


2KMnO . + 3H , SO , -- 5H , C , 0 , -- > 

K.SO + 2MnSo . + 1000 , + 8H , O 
2KMnO , = 5 ( 0 ) 

5H , C , 0 , 
80 பங்கு ஆக்சிஜன் ( எடையில் ) = 5 xM பங்கு H , C , O , 

M 
ஃ . 8 பங்கு ஆக்சிஜன் ( எடையில்) : பங்கு H, C, 0 , 

2 


எனவே , ஆக்சாலிக் அமிலத்தின் சமான எடை எண் , 
அதன் மூலக்கூறு எடையில் பாதியாகும் . 
ஃ படிக ஆக்சாலிக் 

H , C , O , 2H , O 126 

= 63 . 
அமிலத்தின் சமான எடை 

2 

2 


} 


கரைசலைத் 


செய்முறை : 

சுமார் 1.6 கி . படிக ஆக்சாலிக் அமிலத்தைத் துல்லியமாக 
எடை போட்டு 250 க . செ . மீ . அளவறி குடுவையில் அதன் 

தயாரித்துக்கொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 
உதவியால் 20 க . செ . மீ . 

கரைசலைக் 

கூம்புக் குடுவையில் 
எடுத்துக்கொண்டு சுமார் 25 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் 
அமிலத்தைச் சேர் . சிறிதளவு நீர் சேர்த்துக் குடுவையிலுள்ள 
கரைசலைச் சுமார் 70 ° C- க்கு வெப்பப் படுத்தி ப்யூரெட்டிலுள்ள 
பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார் . ஆரம்பத்தில் பெர்மாங்க 
னேட்டைத் துளித்துளியாகச் சேர்க்க வேண்டும் . குடுவையி 
லுள்ள கரைசல் நிரந்தர இளஞ்சிவப்பு நிறமாக மாறுவது இறுதி 
நிலையாகும் . ஒத்தவையான தர அளவுகள் வரும்வரை செய் . 
தர அளவை V க.செ .மீ . எனக் கொள் . 


- 


W கி . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட ஆக்சாலிக் 
அமிலத்தின் எடை 
ஆக்சாலிக் அமிலத்தின் 
திறன் 
பொட்டசியம் 


4w 
63 


N 


4w 


பெர்மாங்கனேட்டின் திறன் ) 


20 
X N. 

V 


63 


சோதனை 3 

ஆக்சாலிக் அமிலந்தை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

கொடுக்கப்பட்டுள்ள கரைசலை அளவறி குடுவையில் 100 
க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . சோதனை 2 ( ஆ ) -வில் 


வினைபுரிய டை 
எலுள்ள 


48 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


கூறியுள்ள படி செய்து அமிலத்தின் எடையைக் கணக்கிடு . இதே 
முறையில் சோடியம் ஆக்சலேட்டையும் நிர்ணயிக்கலாம் . 
சோடியம் ஆக்சலேட்டின் சமான எடை எண் 
Na ,CO , 134 

67 . 
2 


2 


சோதனை 4 

பெர்ரஸ் இரும்பை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

கொடுக்கப்பட்டுள்ள கரைசலை அளவறி குடுவையில் 100 
க . செ . மீ .-- க்கு நிறைவு செய்துகொள் . சோதனை 2 ( அ )-வில் 
கூறியுள்ளபடி செய்து எடையைக் கணக்கிடு . 


சோதனை 5 
ஹைட்ரஜன் பெராக்சைடை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட்டைச் சேர்த்தால் , இரண்டும் ஒடுக்கம் அடைந்து 
ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன . 


HO , + ( 0 ) 

H.O - O. 
H.0 , = ( 0 ) 2 சமான எடைகள் 
ஃஹைட்ரஜன் பெராக்சைடின் 
சமான எடை எண் 

2 


கரைசலைக் 


செய்முறை : 

10 க . செ . மீ . ஹைட்ரஜன் பெராக்சைடுக் கரைசலை ( 3 % ) 
அளவறி குடுவையில் 100 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்து 
கொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . 

கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு சுமார் 
150 க . செ.மீ. நீர் சேர்த்துக்கொள் . சுமார் 15.க. செ . மீ . 
நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்த்து , ப்யூரெட்டில் எடுக்கப் 
பட்டுள்ள அளவறி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் தரம் 
பார் . ஆரம்பத்தில் பெர்மாங்கனேட்டின் நிறம் மெதுவாக 
மறையும் . சிறிது மேங்கனஸ் சல்ஃபேட் உண்டானதும் 
பெர்மாங்கனேட் ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் விரைவாக 


பருமனறி பகுப்பாய்வு 


4g 


நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . ஒத்தவையான தர அளவு 
கள் வரும்வரை செய் , தர அளவை க . செ . மீ . எனக் கொள் . 


-- 


= SN 


* 


கணிப்பு : 
பொட்டாசியம் பெர்மாங்க 

னேட்டின் திறன் 
நிறைவு செய்யப்பட்ட ஹைட் 

ரஜன் பெராக்சைடின் திறன் 
கொடுக்கப்பட்ட மாதிரியில் 
10 க . செ . மீ . - ல் உள்ள 
ஹைட்ரஜன்பெராக்சைடின் 
எடை 


VXS 

N 
20 


V XS 
20 


17 

கி . 
107 


கொடுக்கப்பட்ட மா திரியில் 
1 லிட்டரிலுள்ள 

ஹைட் 
ரஜன் பெராக்சைடின் எடை 


- 


V XS 
20 


X 


17 

X 100 கி , 
10 


குறிப்பு : - பருமன் திறன் ( Volume strength ) எனும் 
அலகும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக் கரைசலின் திறனைக் குறிக்க 
உபயோகிக்கப்படுகிறது . கன அளவில் ஒரு பங்கு ஹைட்ரஜன் 
பெராக்சைடிலிருந்து எவ்வளவு பங்கு ஆக்சிஜன் திட்ட வெப்ப 
அழுத்த நிலையில் ( N. T. P. ) கிடைக்கிறதோ , அதுவே அதன் 
பருமன் திறன் ஆகும் . 


சோதனை 6 

நைட்ரைட்டை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சோடியம் , 
நைட்ரைட்டை நைட்ரேட்டாக ஆக்சிஜனேற்றமடையச் 
செய்கிறது . 


NaNO , + ( 0 ) -- > NaNO : 
எனவே , சோடியம் நைட்ரைட்டின் எடை எண் 

NaNO , 69 

34-5 
2 


2 . 


நைட்ரஸ் அமிலம் நிலையற்றதாகையால் கூம்புக் குடுவையில் 
நைட்ரைட்டுக் கரைசலை எடுத்துக்கொண்டு அமிலம் சேர்த்துப் 

4 


கரைசலை 


துத்தநாகம் , சல்ஃப்யூரித் 
50 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார்த்தால் சிறிது 
நைட்டிரஸ் அமிலம் சிதைந்து விடும் . எனவே , நைட்டிரஸ் 
அமிலம் விடுபட்டவுடனே பெர்மாங்கனேட்டுடன் வினைபுரியச் 
செய்ய வேண்டும் . ஆகையால் அமிலம் கலந்த பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட்டுக் கரைசலைக் குடுவையிலும் , நைட்ரைட்டுக் 
கரைசலை 

ப்யூரெட்டிலும் எடுத்துக்கொண்டு தரம் பார்க்க 
வேண்டும் . 
செய்முறை : 
கொடுக்கப்பட்ட நைட்ரைட்டுக் 

கரைசலை 

அளவறி 
குடுவையில் 250 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . நிறைவு 
செய்யப்பட்ட 

ப்யூரெட்டில் எடுத்துக்கொள் . 
பிப்பெட்மின் உதவியால் 20 க . செ . மீ . அளவறி பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட்டுக் கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக் 
கொள் . சுமார் 25 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தையும் , 
சுமார் 100 க . செ . மீ . நீரையும் சேர்த்துக்கொள் . கரைசலைச் 
சுமார் 40 ° C- க்கு வெப்பப்படுத்திக்கொண்டு நைட்ரைட்டுக் 
கரைசலுடன் தரம் பார் . குடுவையிலுள்ள மெர்மாங்கனேட்டுக் 
கரைசலை நன்றாகக் கலக்கிக்கொண்டே 

நைட்ரைட்டுக் 
கரைசலைச் சிறிது சிறிதாகச் சேர் . குடுவையிலுள்ள கரைசல் 
நிறமற்றதாக மாறுவது இறுதி நிலையாகும் . 

அளவை 
y க . செ . மீ . எனக் கொள் . 
கணிப்பு : 
பெர்மாங்கனேட்டுக் கரைசலின் திறன் = sN 
V க . செ . மீ . NaNO , 

= 20 க . செ . மீ . 

sNKMnO , 
சோடியம் நைட்ரேட்டுக் 

20xS 
கரைசலின் திறன் 

-N . 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 20xs 34-5 
சோடியம் நைட்ரைட்டின் எடை 

4 
சோதனை 7 

ஃபெர்ரீக் இரும்பை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 
டாக்கும் ஹைட்ரஜன் பிறவி நிலையில் ஃபெர்ரிக் உப்பை 


- 


துளித்துளியாக 

51 
பருமனறி பகுப்பாய்வு 
ஃபெர்ரஸாக ஒடுக்கமடையச் செய்கிறது . பின் ஃபெர்ரஸ் உப்பு 
அளவறி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் கரைசலுடன் தரம் 
பார்க்கப் படுகிறது . 

Fe , (SO ), + 2H -- > 2Feso . + H , SO , 

2Feso . + ( 0 ) + H , SO . -- > Fe , (SO ) , + H , O 
Fe , (SO ) = 2H = 2Feso = ( O ) = 2Fe = 2 சமான எடைகள் . 

ஆகவே , இரும்பின் சமான எடை எண் , அதன் அணு எடை 
எண்ணுக்குச் சமம் . 
3026 

54 ம் 
செய்முறை : 

MAH ; 
கொடுக்கப்பட்ட ஃபெர்ரிக் ஆலம் ( Ferric alum) கரைசலை 
அளவறி குடுவையில் 100 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலை 
ஒரு முகவையில் எடுத்துக்கொள் . கரைசலிலுள்ள அமிலத்தை 
நடு நிலையாக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலைத் 
சேர் . பின் நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தைத் துளித்துளியாகக் 
கலக்கிக்கொண்டே 

கரைசல் 

தெளிவாகும்வரை சேர் . 
கரைசலைக் கொதிக்கும்வரை வெப்பப்படுத்தி , சுமார் ஒரு கிராம் 
தூய துத்தநாகத் தூளைச் ( Zinc dust) சேர்த்து முகவையைக் 
கண்ணாடித் தட்டினால் மூடு . முகவையிலுள்ள 
மெதுவாகக் கலக்கி 20 நிமிடங்கள் வைத்திரு . இப்பொழுது 
ஃபெர்ரிக் ஃபெர்ரஸாக ஒடுக்கமடைந்து கரைசல் நிறமற்றதாக 
இருக்கும் . மெல்லிய கண்ணாடிக் குச்சியின் உதவியால் ஒரு துளி 
கரைசலை எடுத்துப் பீங்கான் தட்டின் ( Porcelain tile ) மீது வைக்கப் 
பட்டுள்ள அம்மோனியம் தயோசயனேட்டுக் கரைசலுடன் சேர் . 
ஃபெர்ரிக் முழுவதும் ஒடுக்கம் அடைந்திருந்தால் சிவப்பு நிறம் 
உண்டாகாது . சிறிது வாலைவடி நீரால் கண்ணாடித் தட்டைக் 
கழுவி , கழுவியனவற்றையும் முகவையில் சேர்த்துக்கொள் . 
வினைபுரியாத துத்த நாகத்தை வடிகட்டி , வடிநீரை ஒரு கூம்புக் 
குடுவையில் சேகரித்துக்கொள் . முகவையை வாலைவடி நீரால் 
மூன்று நான்கு முறை கழுவி , கழுவியனவற்றையும் வடிகட்டிக்கு 
மாற்று . இதனுடன் 25 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலம் 
சேர்த்து ப்யூரெட்டிலுள்ள அளவறி பெர்மாங்கனேட்டுடன் தரம் 
பார் . தர அளவை பக . செ . மீ . எனக் கொள் . 


கலவையை 


52 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


கணிப்பு : 

பெர்மாங்கனேட்டுக் கரைசலின் திறன் SN 
20 க . செ . மீ . ஃபெர்ரிக் கரைசல் = V க . செ . மீ . 

SN KMnO , 


ஃபெர்ரிக் கரைசலின் திறன் 


YXSN . 


20 


= 55-85 


இரும்பின் சமான எடை எண் 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
இரும்பின் எடை 


VXS 55.85 

X 
20 

10 


துத்தநாக ரசக் கலவையை ( Zinc Amalgam ) உபயோகித்து 
ஃபெர்ரிக் இரும்பை நிர்ணயித்தல் 

ஃபெர்ரிக் இரும்பை ஒடுக்க , துத்தநாகத்தைவிடத் துத்த நாக 
ரசக் கலவை சிறந்தது . சிறு துத்தநாகத் துண்டுகளை ஒரு 
முகவையில் எடுத்துக்கொண்டு 2 % மெர்க்குரிக் குளோரைடுக் 
கரைசலைச் சேர்த்துக் கலக்கு . 
சிறிது நேரத்தில் துத்த 
நாகம் வெள்ளியைப் போல 
வெண்ணிற மாகி விடும் . 
தேறலை வடித்துவிட்டு ரசக் 
கலவையை இரண்டு மூன்று 
நீரால் கழுவியபின் , ஜோன்ஸ் 
ஒடுக்கு கலத்தில் ( Jones 
reductor ) எடுத்துக்கொள் . 


ரசக் கலவை கீழே வராமல் 
தடுக்கக் கண்ணாடிப் பஞ்சி 
யினால் மூடப்பட்ட நுண்துளை 
களையுடைய பீங்கான் தட்டு 
உபயோகிக்கப் படுகிறது . 


ர சக்கலவையை 2N 
சல்ஃப்யூரிக் அமிலத்தால் 
கழுவியபின் அடைப்பானை 
மூடிவிட்டு , ரசக்கலவை முழு 
வதும் மூழ்கியிருக்கும்படி 2N 

படம் 10 
அமிலத்தை ஜோன்ஸ் ஒடுக்கு கலத்தில் எடுத்துக்கொள் . 
அடைப்பானை இலேசாகத் திறந்துகொண்டு ஃபெர்ரிக் கரைசலை 


பருமனறி பகுப்பாய்வு 


53 


ஒடுக்கியின் வழியாக மெதுவாகச் செலுத்து . கரைசல் முழுவதும் 
இறங்கிய பின் , ரசக் கலவையை முதலில் 100 க . செ . மீ . 
சல்ஃப்யூரிக் அமிலத்தாலும் , பின் 100 க.செ.மீ. நீராலும் கழுவி , 
புக்னர் குடுவையில் ( Buchiner flask ) சேகரித்துக்கொள் . ஃபெர்ரஸ் 
கரைசலை அளவறி பெர்மங்கனேட்டுக் கரைசலுடன் தரம் பார் . 


சோதனை 8 
கொடுக்கப்பட்ட கலவையிலுள்ள பெர்ரஸ் இரும்பையும் , 

ஃபெர்ரிக் இரும்பையும் தனித்தனியே நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

கலவையிலுள்ள ஃபெர்ரஸ் இரும்பின் எடை , நேரடியாக 
அளவறி 

பெர்மாங்கனேட்டுக் கரைசலுடன் தரம் பார்த்து 
நிர்ணயிக்கப்படுகின்றது . கலவையிலுள்ள ஃபெர்ரிக் இரும்பு 
ஃபெர்ரஸ் இரும்பாக ஒடுக்கப்பட்டு , அதன் பின் அளவறி 
பெர்மாங்கனேட்டுக் 

கரைசலுடன் 

தரம் பார்க்கப்பட்டு , 
கலவையிலுள்ள 

இரும்பின் 

நிர்ணயிக்கப் 
படுகிறது . கலவையிலுள்ள மொத்த இரும்பின் எடைக்கும் , 
ஃபெர்ரஸ் இரும்பின் எடைக்கும் உள்ள வித்தியாசம் ஃபெர்ரிக் 
இரும்பின் எடையைக் குறிக்கும் . இவ்விரு தரம் பார்த்தல்களிலும் 
ஒரே கன அளவுக் கலவையை உபயோகிக்க வேண்டும் . 


மொத்த 


எடை 


செய்முறை : 
( i) ஃபெரஸ் இரும்பை நிர்ணயித்தல் 
கொடுக்கப்பட்ட 

கரைசலை 

அளவறி குடுவையில் 
250 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து 
பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் 
குடுவையில் எடுத்துக்கொண்டு , சுமார் 20 க . செ . மீ . நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்த்து அளவறி பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலுடன் தரம் பார் . தர அளவை V , க.செ.மீ. எனக் கொள் . 


( ii ) மொத்த இரும்பின் எடையை நிர்ணயித்தல் 

நிறைவு செய்யப்பட்ட கரைசலிலிருந்து பிப்பெட்டின் உதவி 
யால் 20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக் 
கொண்டு , முன் சோதனையில் கூறியுள்ள படி ஃபெர்ரஸ் நிலைக்கு 
ஒடுக்கி அளவறி பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார் . தர அளவை 
* க..செ . மீ . எனக் கொள் . 


54 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


கணிப்பு : 
பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட்டுக்கரைசலின் திறன் 


பாட்டுக்கம் சொன்னாத்தன் } 


- 


SN 


20 க . செ . மீ . கலவை 


V. க .செ .மீ . SN KMnO ) 
V1XSN . 


20 


V1X S 


55.85 
X 

4 


20 


- 


கலவையிலுள்ள ஃபெர்ரஸ் 

இரும்பின் திறன் 
கொடுக்கப்பட்ட கலவையி 
லுள்ள ஃபெர்ரஸ் இரும் 
பின் எடை 
ஒடுக்கமடைந்தபின் 20 க . 
செ . மீ . கலவை ( மொத்த 
இரும்பு ) 
• 20 க . செ . மீ . ஃபெர்ரிக் 

இரும்பு மட்டும் 
கலவையிலுள்ள ஃபெர்ரிக் 

இரும்பின் திறன் 
கலவையிலுள்ள ஃபெர்ரிக் 
இரும்பின் எடை 


V, க .செ.மீ . SNKMnO , 


( v , - v. ) க . செ . மீ . 

SNKMnO . 
( v . - v , ) X S 

20 


} 


= 


. 


(v , --v. ) X. S 

X. 
20 

55.85 


(x -xx5 > 


சோதனை 9 
கால்சியத்தை நிர்ணயித்தல் 


தத்துவம் : 


கால்சியம் 

ளோரைடுக் கரைசலுடன் அம்மோனியம் 
ஆக்சலேட்டுக் கரைசலைச் சேர்த்துக் கால்சியம் , கால்சியம் 
ஆக்சலேட்டாக வீழ்படிவாக்கப் படுகிறது . இவ்வீழ்படிவு 
சல்ஃப்யூரிக் அமிலத்தில் கரைக்கப்பட்டு , விடுபடும் ஆக்சாலிக் 
அமிலம் அளவறி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் தரம் 
பார்க்கப்படுகிறது . 


CaCl + ( NH ) CO. CaC , 0 , 4 + 2NH, Cl 
CaC , O + H2SO, > Caso , + H , C, 0 , 

H , C , O , + ( 0 ) - > 2C0 , + H, O 
Ca = CaCl , = Cac , 0 , = H , C , 0 , = ( 0 ) = 2 சமான எடைகள் . 


111 


பருமனறி பகுப்பாய்வு 


55 


எனவே , கால்சியத்தின் சமான எடை எண் , அதன் அணு 
எடையில் பாதியாகும் ; அதாவது 20 . 


செய்முறை : 


ஒரு மணி 


கொடுக்கப்பட்ட கரைசலை அளவறி குடுவையில் 100 க . செ . 
மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 
உதவியால் 20 க . செ . மீ . கரைசலை 

400 க . செ . மீ . 
முகவையில் எடுத்துக்கொள் . ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் 
குறிப்பானைச் 

சேர் . அமிலம் கலந்திருப்பதால் இது சிவப்பு 
நிறமாக மாறும் . பின் கரைசல் மஞ்சள் நிறமாக மாறும்வரை 
துளித்துளியாக அம்மோனியாவைச் சேர் . அதன்பின் இரண்டு 
அல்லது மூன்று 

துளிகள் 

நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தைச் சேர் . கரைசல் சிவப்பு நிறமாக மாறி அமிலத் 
தன்மையுடையதாக இருக்கும் . இதனுடன் 100 க . செ . மீ . நீர் 
சேர்த்துக் கொதிக்கும் வரை வெப்பப்படுத்து . சுமார் 10 க . செ . மீ . 
கொதிக்கவைத்த அம்மோனியம் ஆக்சலேட்டின் நிரம்பிய 
கரைசலை முகவையிலுள்ள கரைசலுடன் நன்றாகக் கலக்கிக் 
கொண்டே சேர் . அம்மோனியம் ஆக்சலேட் சேர்த்தபின் , 
கலவையைக் காரத்தன்மை யுடையதாக்க அதிக அளவு 
அம்மோனியாவைச் சேர்த்து முகவையை 

நேரம் 
அசைக்காமால் வைத்திரு . தேறலை வடிகட்டியில் இறுத்துவிட்டு , 
வீழ்படிவை அம்மோனியா கலந்த நீரால் நன்றாகக் 

கழுவி 
வடிகட்டிக்குக் 

மாற்று . ( வீழ்படிவைக் கழுவி 
வடிகட்டும் முறையைப் பகுதி iv- ல் பார்க்கவும் ) . வடிநீரில் 
ஆக்சலேட்டும் குளோரைடும் இல்லாதவரை தொடர்ந்து கழுவு . 
வடிநீரை அப்புறப்படுத்திவிட்டு வடிகட்டியின் கீழ்ச் சுத்தமான 
கூம்புக் குடுவையை வைத்துக் கூர்மையான கண்ணாடிக் குச்சி 
யால் வடிகட்டியில் ஒரு துளையிடு . வடிகட்டியிலுள்ள வீழ்படிவு 
கூம்புக் குடுவைக்கு இறங்கும்படி வாலைவடி நீரைப் பீற்றுக் 
குழாய் வழியாகச் செலுத்து . ஒட்டிக்கொண்டிருக்கும் வீழ் 
படிவைச் சூடான நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தை ஊற்றிக் 
கரைத்துக் கூம்புக் குடுவையில் சேகரித்துக் கொள் . கண்ணாடிக் 
குச்சியையும் அமிலத்தால் கழுவி , கழுவியனவற்றையும் கூம்புக் 
குடுவையில் சேர்த்துக் கொள் . கூம்புக் குடுவையிலுள்ள கரைச 
லுடன் சுமார் 25 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தைச் 
சேர்த்துச் சுமார் 70 ° C.- க்கு வெப்பப்படுத்தி அளவறி பொட் 
டாசியம் 

பெர்மாங்கனெட்டுடன் தரம் பார் . தர அளவை 
க . செ . மீ . எனக் கொள் . 


கவனமாக 


. 


56 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


கணிப்பு : 
பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட்டுக் கரைசலின் 
திறன் 


SN 


- 


- 


Y க . செ . மீ . sNKMnO , 


YX -N . 


20 க . செ . மீ . CaCl , 
கால்சியம் குளோரைடுக் 

கரைசலின் திறன் 
கொடுக்கப்பட்ட கரைசலி 
லுள்ள கால்சியத்தின் 
எடை 


11 


V XS 
20 


XI 


20 
10 


சோதனை 10 
பைரோலுசைட்டில் ( Pyrolusite ) உள்ள மாங்கனீஸ் டை ஆக் 

சைடை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

மாங்கனீஸ் டைஆக்சைடு அமிலம் கலந்த ஆக்சாலிக் 
அமிலத்துடன் கீழ்க் கண்டவாறு வினைபுரிகிறது . 


MnO , + H , SO , - 7 MnSO . + H.O + ( 0 )) 
H , C , 0 , + ( 0 ) - H , O + 2CO , 

MnO , = ( 0 ) = H , C , O , = 2 சமான எடைகள் . 
.. மாங்கனீஸ் டைஆக்சைடின் 

87 
சமான எடை எண் 

2 

2 


MnO , 


ன் } 


= 43.5 . 


குறிப்பிட்ட எடையுள்ள பைரோலுசைட்டை அமிலம் கலந்த 
ஆக்சாலிக் அமிலத்துடன் வினைபுரியச் செய்து , எஞ்சிய 
அமிலத்தை அளவறி பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார்த்துப் 
பைரோலுசைட்டின் தூய்மை நிர்ணயிக்கப்படுகிறது . 


செய்முறை : 

20 க . செ . மீ . ஆக்சாலிக் அமிலத்தைக் கூம்புக் குடுவையில் 
எடுத்துக்கொண்டு , அமிலம் சேர்த்து வெப்பப்படுத்தி , அளவறி 
பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார் . தர அளவை V , க . செ . மீ . 
எனக் கொள் . 


பைரோலுசைட்டை நன்றாகப் 

பொடி 

செய்துகொள் 
சுமார் 1 கி . பொடியைத் துல்லியமாக எடைபோட்டு ஒரு 


பருமனறி பகுப்பாய்வு 


57 


முகவையில் 


எடுத்துக்கொள் . பிப்பெட்டின் 

உதவியால் 
40 க . செ . மீ . ஆக்சாலிக் அமிலத்தையும் , சுமார் 50 க . செ . மீ . 
நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலத்தையும் சேர்த்து முகவையை ஒரு 
கண்ணாடித் தட்டினால் மூடு . எடுத்துக் கொண்ட பைரோலுசைட் 

கரையும்வரை மிதமாகக் கொதிக்க வை . எஞ்சிய 
ஆக்சாலிக் அமிலத்தை ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள அளவறி 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார் . 

தர அளவை 
V , க . செ . மீ . எனக் கொள் . 


முழுவதும் 


} = 


WA . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட 

பைரோலுசைட்டின் எடை 
பெர்மாங்கனேட்டுக் 

கரைசலின் திறன் 
20 க . செ . மீ H , C, O , 
40 க . செ . மீ . H , C , O + WA . 
பைரோலுசைட் 


SN 


= v, க . செ . மீ . sN KMnO , 


= V , க . செ . மீ . sN KMnO 


* 





( 2v : -- v. ) க . செ . மீ . 
W கி . பைரோலுசைட் 

SN KMnO , 
1000 க . செ.மீ. NKMnO , 

43.5 கி . MnO , 
1 க . செ . மீ . N KMnO , 

0.0435 கி . MnO , 

( 214 - v .) xsx0-0435 கி . 
( 2v . - V. ) க . செ . மீ . SN KMnO , 

MnO ,, 
பைரோலுசைட்டில் உள்ள 

( 214-- v.) xsx0.0435x100 
மாங்கனிஸ் டைஆக் 
சைடின் சதவீதம் 


-- 


} 


W 


சோதனை 11 

பொட்டாசியம் குளோரேட்டை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

பொட்டாசியம் குளோரேட் , அமிலம் கலந்த ஃபெர்ரஸ் 
சல்ஃபேட்டை ஃபெர்ரிக் சல்ஃபேட்டாக ஆக்சிஜனேற்றம் 
அடையச் செய்கிறது . 


KCIO , -- > KCl + 3 ( 0 ) 
2Feso , + ( 0 ) + H , SO , - > Fe,(SO ) + H , O 


58 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
KClO , = 3 ( 0 ) = -6 சமான எடைகள் 
ஃ பொட்டாசியம் குளோரேட் KCIO 122.46 

= 20.41 
டின் சமான எடை எண் 

6 

6 


3 


} 


செய்முறை : 

ப்யூரெட்டில் அளவறி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலை எடுத்துக்கொள் . பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. 
ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டுக் கரைசலைக் கூம்புக் 
குடுவையில் எடுத்துக்கொண்டு அமிலம் சேர்த்துப் பெர்மாங்க 
னேட்டுடன் தரம் பார் . தர அளவை V , க . செ.மீ. எனக் கொள் . 

கொடுக்கப்பட்ட பொட்டாசியம் குளோரேட்டுக் கரைசலை 
அளவறி குடுவையில் 100 
குடுவையில் 100 க . செ . மீ . - க்கு 

க . செ . மீ . - க்கு நிறைவு செய்து 
கொள் . இதிலிருந்து 20 க . செ . மீ . கரைசலை 300 க . செ . மீ . 
குடுவையில் எடுத்துக் கொள் . 40 க . செ . மீ . ஃபெர்ரஸ் அம் 
மோனியம் சல்ஃபேட்டுக் கரைசல் , சுமார் 40 க . செ . மீ . நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலம் , சிறிது சோடியம் கார்பனேட் ஆகிய 
வற்றைச் சேர் . கார்பனேட்டிலிருந்து விடுபடும் கார்பன் 
டை ஆக்சைடு , குடுவையினுள் இருக்கும் காற்றை வெளியேற்று 
கிறது . நுரைத்தல் அடங்கியவுடன் குடுவையைப் புன்சன் 
வால்வு ( Bunsen valve ) பொருத்தப்பட்ட அடைப்பானால் மூடு . 


படம் 11 


குளோரைடு 
பருமனறி பகுப்பாய்வு 

59 
சிறிய கண்ணாடிக் குழாயில் பொருத்தப்பட்ட நீண்ட கீறலை 
யுடைய ( Slit ) ரப்பர் குழாய் , புன்சன் வால்வின் முக்கிய பாக 
மாகும் . ரப்பர் குழாயின் மேல் நுனி சிறு கண்ணாடிக் குச்சியினால் 
மூடப்பட்டிருக்கும் . ரப்பர் குழாயிலுள்ள கீறல் வழியே குடுவையி 
லிருந்து வாயு வெளியேறும் . 

காற்று மண்டல அழுத்தத்தினால் கீறல் மூடிக்கொள்வதால் 
காற்று உட்புக முடியாது . இதனால் காற்றிலிருக்கும் ஆக்சிஜன் 
ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுடன் வினைபுரியாமல் தடுக்கப்படுகிறது . 
கரைசலைச் சுமார் பத்து நிமிட நேரம் கொதிக்க வை . குளிர்ந்த 
பின் கரைசலைக் கூம்புக் குடுவைக்கு மாற்று . குடுவையை 
நன்றாகக் கழுவி , கழுவியனவற்றையும் கூம்புக் குடுவையில் 
சேகரித்துக் கொள் . இதனுடன் ஸிம்மர்மன் - ரினார்டுக் கரைசலைச் 
( Zimmermann - Reinhardt s solution ) சேர் . மாங்கனீஸ் சல்ஃபேட் , 
பாஸ்ஃபாரிக் அமிலம் , சல்ப்ஃப்யூரிக் அமிலம் ஆகியவற்றின் 
கலவை ஸிம்மர்மன் - ரினார்டுக் கரைசல் எனப்படும் . மாங்கனீஸ் 
சல்ஃபேட் , பெர்மாங்கனேட்டின் ஆக்சிஜனேற்றச் சக்தியைக் 
தடுக்கிறது . பாஸ்ஃபாரிக் அமிலம் ஃபெர்ரஸ் இரும்பின் ஒடுக்கும் 
திறனை அதிகரிக்கச் செய்கிறது . குடுவையிலுள்ள கரைசலைப் 
பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார் . 

தர அளவை V ,. க . செ . மீ . 
எனக் கொள் . 


கணிப்பு : 


} 


SN 


பெர்மாங்கனேட்டுக் கரை 

சலின் திறன் 
20 க . செ . மீ . ஃபெர்ரஸ் 

அம்மோனியம் சல்ஃபேட் 
20 க , செ . மீ . KCIO : + 40 
க . செ . மீ . ஃபெர்ரஸ் 
அம்மோனியம் சல்ஃபேட் 


} 


= v . க . செ . மீ . sN KMnO , 


= v , க . செ . மீ . SN KMnO , 


( 2v , -vs ) க . செ . மீ . SN 

KMnO . 
( 2 v1 - V2) X S 
20 

N. 


20 க . செ . மீ . KC1,0 
பொட்டாசியம் குளோரேட் 

டுக் கரைசலின் திறன் 
கொடுக்கப்பட்ட கரைசலி 
லுள்ள பொட்டாசியம் 
குளோரேட்டின் எடை 


} 
} 


_ ( 2v : - vs) X S 


20.41 
X 

10 


20 


60 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


சோதனை 12 

நைட்ரேட்டை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

நைட்ரேட் அமிலம் கலந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டைக் கீழ்க் 
கண்டவாறு ஆக்ஸிஜனேற்றமடையச் செய்கிறது . ஆக்சிஜ 
னேற்றத்தை விரைவுபடுத்தச் சிறிது அம்மோனியம் மாலிப்டேட் 
வினைவேகமாற்றியாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


2KNO . -- 6Feso . + 5H.SO . - > 3Fe , (SO .) + 2KHSO , 

+ 4H , O + 2NO 
2KNO : = 6Feso , = 6 சமான எடைகள் 
எனவே , பொட்டாசியம் நைட்ரேட்டின் 

101.1 

33.7 . 
3 . 

3 


சமான எடை 


KNOS: 


எண் 


குறிப்பிட்ட அளவு நைட்ரேட்டுக் கரைசலுடன் மிகு அளவு 
ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டுக் கரைசலைச் சேர்த்துக் 
கார்பன் டை ஆக்சைடுச் சூழலில் கொதிக்க வைத்து , எஞ்சிய 
ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டுக் கரைசலை அளவறி 
பெர்மாங்கனேட்டுடன் தரம் பார்த்து நைட்ரேட் நிர்ணயிக்கப் 
படுகிறது . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட நைட்ரேட்டுக் கரைசலை அளவறி குடுவை 
யில் 100 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்து கொண்டு , முன் 
சோதனையில் கூறியுள்ள படி செய் . இச்சோதனையில் சிறிது 
அம்மோனியம் 

மாலிப்டேட்டை வினைவேகமாற்றியாக 
யோகிக்க வேண்டும் . இச்சோதனையில் பெர்மாங்கனேட்டுடன் 
தரம் பார்க்கப்படும் கரைசலில் குளோரைடு அயனி இருக்கா 
தாகையால் ஸிம்மர்மன் - ரினார்டுக் கரைசலைச் சேர்க்க வேண்டிய 
தில்லை . 


உப 


செய்முறை வினாக்கள் : 

1. கொடுக்கப்பட்டுள்ள கால்சியம் நைட்ரேட்டுக் கரைசலி 
லுள்ள கால்சியத்தை நிர்ணயம் செய் . A.R. ஃபெர்ரஸ் 
அம்மோனியம் சல்ஃபேட் ( அல்லது A. R. ஆக்சாலிக் அமிலம் ) 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


0.0 


} -K,C 


துளியை மெல்லிய கண்ணாடிக் குச்சியால் 
பருமனறி பகுப்பாய்வு 

61 
2. கொடுக்கப்பட்டுள்ள ஃபெர்ரிக் படிகாரக் கரைசலிலுள்ள 
இரும்பின் எடையை நிர்ணயம் செய் . A. R. பெர்ரஸ் அம்மோனி 
யம் சல்பேட் கொடுக்கப்பட்டுள்ளது . 

3. டைக்ரோமேட் அளவியல் 

( Dichrometry ) 
அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக் கரைசல் 
ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி . 

K , Cr , 0 , + 4H , SO , - > K , SO , + Cr , ( SO ,); + 4H , O + 3 ( 0 ) 
K , Cr , 0 , = 3 ( 0 ) = 6 சமான எடைகள் . 
பொட்டாசியம் டைக்ரோ 

K , Cr , 0 , 294 

= 49 . 
மேட்டின் சமான எடை எண் 

6 

6 
பெர்மாங்கனேட்டைப் போலல்லாமல் 

டைக்ரோமேட் 
தூய நிலையில் கிடைக்கிறது . டைக்ரோமேட்டைத் துல்லியமாக 

போட்டு அளவறி கரைசல் தயாரிக்கலாம் . நீண்ட 
நாட்களுக்கு வைத்திருந்தாலும் கரைசல் கெடுவதில்லை . மேலும் 
டைக்ரோமேட் 

நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்யாது . 
டைக்ரோமேட் அளவியலில் 

புறக்குறிப்பான் ( External 
indicator ) அல்லது அகக்குறிப்பானை ( Internal indicator ) உபயோ 
கிக்கலாம் . ஃபெர்ரஸ் இரும்பை நிர்ணயிக்கப் பொட்டாசியம் 
ஃபெர்ரிசயனைடு ( Potassium ferricyanide) புறக்குறிப்பானாகப் 
பயன்படுத்தப்படுகிறது . புதிதாகத் தயாரிக்கப்பட்ட 
நீர்த்த ( 0.1 % ) பொட்டாசியம் ஃபெர்ரிசயனைடுக் கரைசல் 
புறக்குறிப்பானாக உபயோகிக்கப்படுகிறது . கரைசல் தயாரிக்கு 
முன் ஃபெர்ரிசயனைடுப் படிகங்களின்மேல் ஒட்டிக்கொண்டிருக் 

ஃபெர்ரோசயனைடைப் போக்கப் படிகங்களைப் பலமுறை 
நன்றாகக் கழுவ வேண்டும் . தரம் பார்க்கும்பொழுது குடுவையி 
எடுத்துப் பீங்கான் தட்டின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு துளி 
குறிப்பானுடன் சேர்க்க வேண்டும் . ஆரம்பத்தில் குடுவையிலுள்ள 
கரைசல் குறிப்பானுடன் சேர்ந்து நீல நிறத்தை உண்டாக்கும் . 
குடுவையிலுள்ள ஃபெர்ரஸ் இரும்பின் அளவு குறையக் குறைய 
நீல நிறம் மங்கி , இலேசான பச்சை நிறம் உண்டாகும் .. 


எடை 


62 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


இப் பச்சை நிறமும் உண்டாகாதிருப்பது இறுதி நிலையாகும் . 
புறக் குறிப்பானை உபயோகித்துத் தரம் பார்ப்பது கடினமானது . 


டைஃபினைல் அமீனின் ( Diphenylamine ) 1 % கரைசல் அகக் 
குறிப்பானாக உபயோகிக்கப்படுகிறது . இதன் கரைசலை அடர் 
சல்ப்ஃயூரிக் அமிலத்தில் தயாரிக்க வேண்டும் . 


அமீன் 


ஆகிய 


டைஃபினைல்பென்ஸிடின் ( Diphenylbenzidine ) , டைஃபினைல் 

சல்ஃபொனேட் ( Dipheylamine sulphonate) 
வற்றையும் அகக்குறிப்பான்களாக உாயோகிக்கலாம் . இவை 
ஃபெர்ரஸ் கரைசலுடன் பச்சை நிறத்தைக் கொடுக்கின்றன . 
இஃது இறுதி நிலை நெருங்கும் பொழுது நீலம் கலந்த பச்சையா 
கிறது . இறுதி நிலையில் ஊதா ( Purple ) நிறம் உண்டாகிறது . தரம் 
பார்த்தலின்பொழுது உண்டாகும் ஃபெர்ரிக் அயனி , குறிப்பானை 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்யும் . இதைத் தவிர்க்க 
பாஸ்ஃபாரிக் அமிலம் ( Phosphoric acid ) சேர்க்கப்படுகிறது . 
N- ஃபினைல் ஆன்த்ரானிலிக் அமிலத்தை ( N - phenylanthranilic 
acid ) அகக் குறிப்பானாக உபயோகிக்கும்பொழுது பாஸ்ஃபாரிக் 
அமிலம் சேர்க்க வேண்டியதில்லை . 


எடை 


- 


சோதனை 1 

அளவறி பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக் கரைசல் தயாரித்தல் 
செய்முறை : 
250 க.செ. மீ . டெசி நார்மல் 

கரைசல் 

தயாரிக்கத் 

4.9 
தேவையான டைக்ரோமேட்டின் 

= 1.225 கி . 

4 
சுமாராக 1.3 கி . பொட்டாசியம் டைக்ரோமேட்டைத் துல்லிய 
எடை போட்டு 250 க . செ . மீ . 

அளவறி குடுவையில் 
கரைசலைத் தயாரித்துக்கொள் . எடுத்துக்கொண்ட 
டைக்ரோமேட்டின் 

W கி . எனின் 

தயாரிக்கப்பட்ட 

4w . 
டைக்ரோமேட்டுக் கரைசலின் திறன் N. 

49 


மாக 


அதன் 


எடை 


> 


- 


சோதனை 2 

புறக் குறிப்பானை உபயோகித்து ஃபெர்ரஸ் இரும்பை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

அளவறி டைக்ரோமேட்டுக் கரைசலை ப்யூரெட்டில் எடுத்துக் 
கொள் . கொடுக்கப்பட்ட 

கரைசலை அளவறி குடுவையில் 


பருமனறி பகுப்பாய்வு 


100 க . செ . மீ.- க்கு நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து 
பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் 
குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 20 க . செ . மீ . 
நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்த்து டைக்ரோமேட்டுக் 
கரைசலுடன் தரம் பார் . சுமார் 10 க . செ . மீ . டைக்ரோமேட்டுக் 
கரைசல் சேர்த்தபின் குடுவையிலுள்ள 

கரைசலில் 
துளியை மெல்லிய கண்ணாடிக் குச்சியால் எடுத்துப் பீங்கான் 
தட்டின் மீது வைக்கப்பட்டுள்ள 

ஒரு துளி பொட்டாசியம் 
ஃபெர்ரிசயனைடுக் குறிப்பானுடன் சேர் . குடுவையில் இன்னும் 
ஃபெர்ரஸ் இரும்பு இருந்தால் 

கரைசல் 

குறிப்பானுடன் 
சேர்ந்து நீல நிறத்தை உண்டாக்கும் . மேலும் , சிறிது 
டைக்ரோமேட்டுக் கரைசல் சேர்த்தபின் மீண்டும் ஒரு துளி 
கரைசலை எடுத்துக் குறிப்பானுடன் சேர் . குடுவையிலுள்ள 
பெஃர்ரஸ் இரும்பின் அளவு குறையக் குறைய , நீல நிறம் மங்கி 
இலேசான பச்சை நிறம் உண்டாகும் . இப்பச்சை நிறமும் 
உண்டாகாதிருப்பது இறுதி நிலையாகும் . மீண்டும் செய்யும் 
பொழுது குடுவையிலுள்ள கரைசலை அடிக்கடி எடுக்காமல் , ஓரிரு 
றகளிலேயே 

இறுதி நிலையைக் 
முறையும் குடுவையிலிருந்து கரைசலை எடுக்குமுன் கண்ணாடிக் 
குச்சியை நன்றாகக் கழுவிக்கொள் . 


ஃபெர்ரஸ் இரும்பை நிர்ணயிக்கச் 

சிறந்த அகக் 
குறிப்பான்கள் 

கண்டுபிடிக்கப் பட்டிருப்பதால் 
குறிப்பான்களை உபயோகிப்பது வழக்கற்றதாகி வருகிறது . 

புறக் 
சோதனை 3 


ஃபெர்ரிக் இரும்பைத் நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த ஃபெர்ரிக் 
இரும்புக் கரைசலை ஸ்டேனஸ் குளோரைடுக் 

கரைசல் 
ஆக்சிஜெனொடுக்கம் அடையச் செய்கிறது . 


Fe , (SO ) + SnCi , + 2HC1 - 2Feso , + SnCl + H , SO , 
உண்டாகும் ஃபெர்ரஸ் இரும்புக் 

கரைசல் 

அளவறி 
டைக்ரோமேட்டுக் கரைசலுடன்* 

தரம் 

பார்க்கப்படுகிறது . 
சேர்க்கப்படும் ஸ்டேனஸ் குளோரைடுக் கரைசல் , போதுமான 
அளவைவிடச் 

சிறிதளவே அதிகமாக இருக்கவேண்டும் . 
மெர்க்குரிக் குளோரைடு சேர்த்து அதிகப்படியான ஸ்டேனஸ் 
குளோரைடு , ஸ்டேனிக் குளோரைடாக மாற்றப்படுகிறது . 


நிறைவு 


கரைசலை 


துளிகள் 
64 ) 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
வீழ்படிவாகும் மெர்க்குரஸ் குளோரைடு டைக்ரோமேட்டுடன் 
வினை புரியாது , 
செய்முறை : 

கொடுக்கப்பட்ட ஃபெர்ரிக் இரும்புக் கரைசலை அளவறி 
குடுவையில் 100 க . செ . மீ . - க்கு 

செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க , செ . மீ . 
ஒரு முகவையில் எடுத்துக்கொள் . 

சுமார் 5 க . செ . மீ , அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் , 
20 க . செ . மீ . நீரும் சேர்த்துக் கொதிநிலைக்கு வெப்பப்படுத்து . 
புதிதாகத் தயாரிக்கப்பட்ட நீர்த்த ஸ்டேனஸ் குளோரைடுக் 
கரைசலைத் துளித்துளியாக , முகவையிலுள்ள கரைசலை நன்றாகக் 
கலக்கிக் கொண்டே சேர் . ஸ்டேனஸ் குளோரைடுக் கரைசலை 
முகவையிலுள்ள கரைசலின் மஞ்சள் நிறம் முழுவதும் மறையும் 
வரை சேர்க்க வேண்டும் . கரைசலைக் குளிரவைத்துச் சுமார் 
50 க . செ . மீ . நீர் சேர் . பின்னர் 10 க . செ . மீ . மெர்க்குரிக் 
குளோரைடுக் கரைசல் முழுவதையும் ஒரே தடவையில் சேர் . 
இலேசான பட்டுப் போன்ற வெண்ணிற வீழ்படிவு உண்டாக 
வேண்டும் . ( வீழ்படிவு உண்டாகாவிட்டாலும் , சாம்பல் நிற 
வீழ்படிவு உண்டானாலும் கரைசலைக் கொட்டிவிட்டு மீண்டும் 
கவனமாக ஆரம்பத்திலிருந்து செய் ) . 
முகவையிலுள்ள கலவையுடன் 100 க . செ . மீ . நீர்த்த 

டைஃபினைல் அமீன் , 
5 க . செ . மீ . பாஸ்ஃபாரிக் அமிலம் ஆகியவற்றைச் 
ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள அளவறி டைக்ரோமேட்டுடன் 
தரம் பார் . முகவையிலுள்ள கரைசல் நிரந்தர ஊதா நிறமாக 
மாறுவது இறுதி நிலையாகும் . தர அளவை V. க . செ . மீ . எனக் 
கொள் . 


சேர்த்து 


கணிப்பு : 
பொட்டாசியம் டைக்ரேர் 
மேட்டுக் கரைசலின் 


- 


SN 


திறன் 


20 க . செ . மீ . ஃபெர்ரிக் 
கரைசல் ( ஒடுக்கப்பட்ட 
பின் ) 


} 


= y க . செ . மீ . < N K , Cr , 0 , 


XSN . 


கரைசலைப் 


துல்லியமாக எடைபோட்டு ஒரு முகவையில் எடுத்துக்கொள் . 
பருமனறி பகுப்பாய்வு 

65 
ஃபெர்ரிக் கரைசலின் 
திறன் 

20 
கொடுக்கப்பட்ட கரை 

VXS 55.85 
சலிலுள்ள ஃபெர்ரிக் 

20 

10 
இரும்பின் எடை 
குறிப்பு : - இச் சோதனையைப் பொட்டாசியம் ஃபெர்ரி 
சயனைடுக் 

புறக்குறிப்பானாக . உபயோகித்தும் 
செய்யலாம் . 
சோதனை 4 

குரோமியம் உப்பிலுள்ள குரோமியத்தை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

குரோமியம் உப்புகள் , பொட்டாசியம் பெர்சல்ஃபேட்டுக் 
கரைசலுடன் கொதிக்க வைக்கும்பொழுது , டைக்ரோமேட்டு 
களாக ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன . இவ்வினையில் சில்வர் 
நைட்ரேட் - வினைவேகமாற்றியாகப் பயன்படுகிறது . - ஆக்சிஜ 
னேற்றம் முடிந்தபின் கரைசலைச் சிறிது நேரம் கொதிக்கவைத்து 
எஞ்சியிருக்கும் பெர்சல்ஃபேட் அழிக்கப்படுகிறது . கரைசலுடன் 
அதிகப்படியாக அளவறி பெர்ரஸ் கரைசல் சேர்த்து , எஞ்சிய 
ஃபெர்ரஸ் கரைசலை அளவறி 

டைக்ரோமேட்டுடன் தரம் 
பார்த்துக் குரோமியத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது . 
செய்முறை : 

சுமாராக 2.5 கி . குரோம் படிகாரத்தைத் ( Chrome alum ) 


சுமார் 50 க . செ . மீ . நீரில் படிகாரத்தைக் கரைத்துக் கொண்டு , 
20 க . செ . மீ . -0.1N சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலும் , 
50 க . செ . மீ . 10 % பொட்டாசியம் பெர்சல்ஃபேட்டுக் கரைசலும் 
சேர் . முகவையை ஒரு கண்ணாடித் தட்டினால் மூடி 20 நிமிட 
நேரம் மிதமாகக் கொதிக்க வை . குளிரவைத்துக் கரைசலை 
அளவறி குடுவைக்கு மாற்றி 250 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்து 
* கொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ , 
கரைசலை . 

ஒரு கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் 
மற்றொரு பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . ஃபெர்ரஸ் அம் 
மோனியம் சல்ஃபேட்டுக் கரைசலைச் சேர் . 50 க . செ . மீ . நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலம் , 3 துளிகள் டைஃபினைல் அமீன் குறிப்பான் , 
5 க . செ . மீ . பாஸ்ஃபாரிக் அமிலம் ஆகியவற்றைச் சேர்த்து 

5 


66 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள டைக்ரோமேட்டுக் கரைசலுடன் 
தரம் பார் . கரைசல் ஊதா நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . 
தர அளவை V , க . செ . மீ . எனக் கொள் . 


பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . ஃபெர்ரஸ் அம் 
மோனியம் சல்ஃபேட்டுஇக் கரைசலைக் கூம்புக் குடுவையில் 
எடுத்துக்கொண்டு , 50 க . செ . மீ . நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலம் , 
3 துளிகள் டைஃபினைல் அமீன் , 5.க. செ . மீ . பாஸ்ஃபாரிக் 
அமிலம் ஆகியவற்றைச் சேர்த்து டைக்ரோமேட்டுடன் தரம் 
பார் . தர அளவை V , க . செ . மீ . எனக் கொள் . 


கணிப்பு : 


} 


= SN 


எடுத்துக்கொண்ட குரோம் 
படிகாரத்தின் எடை 
டைக்ரோமேட்டுக் 

கரைசலின் திறன் 
20 க . செ . மீ . ஃபெர்ரஸ் 
அம்மோனியம் சல்ஃபேட் 
ஆக்சிஜனேற்றம் செய்யப் 
பட்ட 20 க . செ . மீ . 
குரோம் படிகாரம் + 20 
க . செ . மீ . ஃபெர்ரஸ் 
அம்மோனிம் சல்ஃபேட் 


= v , க . செ . மீ . SNK , Cr , 0 , 


= V , க . செ . மீ . sN K , Cr , 0 , 


20 . 


0 க . செ . மீ . குரோம் 
படிகாரம் 


(v. - vs ) X S. N. 


} = ( ; - v ) க. செ . மீ . SNK , Cr , 0 , 
} - ( x 
} = = = = = 17-33 


குரோம் படிகாரக் கரை 

சலின் திறன் 
குரோமியத்தின் சமான 

எடை எண் 
எடுத்துக்கொண்ட படி 
காரத்தில் உள்ள குரோ 
மியத்தின் எடை 
கொடுக்கப்பட்ட குரோம் 
படிகாரத்தில் குரோமி 
யத்தின் சத வீதம் . 


(v1 --vz) X S 

X 
20 


17.33 

4 


(V - V2) XS 17.33 100 

X 

X 
20 

4 

W. 


தரம் 
பொழுது குறிப்பானை ஆரம்பத்திலேயே சேர்க்காமல் 
, 
பருமனறி பகுப்பாய்வு 

67 
செய்முறை வினு : 

கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் முழுவதிலுமுள்ள ஃபெர்ரிக் 
இரும்பை நிர்ணயம் செய் . A.R. பொட்டாசியம் டைக்ரோமேட் 
கொடுக்கப்பட்டுள்ளது . ( சோதனை 

( சோதனை 3 - ல் கூறியபடி அகக்குறிப் 
பானை உபயோகித்துச் செய் ) . 

4. அயோடின் அளவியல் 

( lodimetry ) 
அயோடின் முறைத் தரம் பார்த்தல்கள் , அயோடினுக்கும் 
சோடியம் தயோசல்ஃபேட்டுக்குமிடையே நடக்கும் வினையை 
அடிப்படையாகக் கொண்டவை . இதைக் கீழ்க் காணும் சமன் 
பாட்டால் குறிக்கலாம் . 

I , + 2Na , S , 0 , > Nays , 0 , + 2Nal 
2Na , S , 0 , = I , = 2 சமான எடைகள் 

எனவே , படிகச் சோடியம் தயோசல்ஃபேட்டின் 
( Nass , 0 , .5H , O ) சமான எடை எண் அதன் மூலக்கூறு எடை 
யாகிய 248 - க்குச் சமம் . அளவறி சோடியம் தயோசல்ஃபேட்டுக் 
கரைசலின் 

உதவியால் கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
அயோடினின் எடையை நிர்ணயிக்கலாம் . மேலும் , பொட்டா 
சியம் அயோடைடுவிலிருந்து அயோடினை விடுவிக்கும் திறன் 
வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளின் எடைகளை நிர்ணயிக்கவும் 
அளவறி தயோசல்ஃபேட்டுக் கரைசல் பெரிதும் பயன்படுகிறது . 
அயோடின் கரைசலை 

உபயோகித்துச் 
பார்த்தல்கள் அனைத்தையும் குளிர்ந்த நிலையிலேயே செய்ய 
வேண்டும் . 

இத்தரம் பார்த்தல்களில் 1 % ஸ்டார்ச் கரைசல் குறிப்பானாக 
உபயோகிக்கப்படுகிறது . அயோடின் கரைசலுக்கு 

கரைசலுக்கு ஸ்டார்ச் 
குறிப்பான் சேர்த்தவுடன் நீல நிறம் உண்டாகிறது . ஸ்டார்ச் 
அயோடினுடன் சேர்ந்து நீரில் கரையாத அணைவுச் சேர்மத் 
தைக் ( Complex ) கொடுக்கிறது . எனவே , தரம் பார்த்தலின் 


நிலைக்குச் சற்று முன்னர்ச் ( கரைசலின் நிறம் மங்க ஆரம்பித்த 
பின் ) சேர்த்தல் வேண்டும் . 


சமான 


எடை 


யோடின் 

. 
விடுவிக்கப் அயோடினை , 

பேட் 
68 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
சோதனை 1 
தோராய டெசி நார்மல் சோடியம் தயோசல்ஃபேட்டுக் கரைசல் 
தயாரித்தல் 

சோடியம் தயோசல்ஃபேட்டின் Na,s ,0 , 5H ,O ) ச 
எடை எண் , அதன் மூலக்கூறு எடையாகிய 248 - க்குச் சமம் . 
எனவே , 250 க . செ . மீ . டெசி நார்மல் கரைசல் தயாரிக்கத் 

24.8 
தேவையான சோடியம் தயோ சல்ஃபேட்டின் 

4 
= 6.2 கி . சுமார் 6.3 கி . தயோசல்ஃபேட்டை ஒரு பௌதிகத் 
தராசில் எடை போட்டு 250 க . செ . மீ . வாலைவடி நீரில் 
கரைத்துக் கொள் . இக்கரைசல் தோராய டெசி நார்மல் திறன் 
உடையதாக இருக்கும் . 
சோதனை 2 ( அ ) 
சோடியம் தயோசல் ஃபேட்டுக் கரைசலை அளவறி பொட்டாசியம் 

டைக்ரோமேட்டைக் கொண்டு அளவறிதல் 
தத்துவம் : 
பொட்டாசியம் டைக்ரோமேட் , அமிலம் 

கலந்த 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . வ்வாறு விடுவிக்கப்பட்ட 
அயோடின் தயோசல்ஃபேட்டுக் கரைசலுடன் தரம் பார்க்கப் 
படுகிறது . இதில் ஸ்டார்ச் கரைசல்குறிப்பானாகப் பயன் 
படுகிறது . 

K , Cr , 0 , + 14HCI + 6KI --- > 31 , + 8KCI + 2CrCl , + 7H , O 
செய்முறை : 

சுமார் 0.5 கி . பொட்டாசியம் டைக்ரோமேட்டைத் துல்லிய 
மாக 
அதன் கரைசலைத் தயாரித்துக் கொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 
உதவியால் 20 க . செ . மீ . கரைசலைக் கூம்புக் குடுவையில் 
எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 3 க . செ . மீ . அடர் ஹைட்ரோ 
குளோரிக் 

அமிலத்தையும் , சுமார் 10 க . செ . மீ . 15 % 
பொட்டாசியம் அயோடைடுக் கரைசலையும் சேர்த்துக்கொள் . 
சோடியம் 

கரைசலுடன் தரம் பார் . 
குடுவையிலுள்ள கரைசல் மஞ்சள் நிறம் அடைந்ததும் சுமார் 


-- 


கம் 


0 


69 


பருபனறி பகுப்பாய்வு 


2 அல்லது 3 க . செ . மீ . புதிதாகத் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்ச் 
கரைசலைச் சேர்த்துத் தரம் பார்த்தலைக் கவனமாகத் தொடர்ந்து 
செய் . ஸ்டார்ச் சேர்க்கப்பட்டவுடன் கரைசல் நீல நிறம் 
அடைகிறது . நீல நிறம் மறைந்து இளம் பச்சை நிறம் உண் 
டாவது இறுதி நிலையாகும் . ஒத்தவையான 

அளவுகள் 
வரும் வரை செய் . தர அளவை V க . செ . மீ . எனக் கொள் . 


" 


= W கி . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட பொட்டாசியம் 

டைக்ரோமேட்டின் எடை 
தயாரிக்கப்பட்ட டைக்ரோ 
மேட்டுக் கரைசலின் திறன் 


10w 

N. 
49 


v க . செ . மீ . தயோசல்ஃபேட் 


10w 
= 20 க . செ . மீ . N 

49 

K , Cr , 0 , 
10w 20 

x 
49 


ஃதயோசல்பேட்டுக்கரைசலின் 

திறன் 


} 


VN . 


சோதனை 2 ( ஆ ) 
சோடியம் தயோசல்ஃபேட்டுக் கரைசலை , அளவறி பொட்டாசியம் 

பெர்மாங்கனேட்டுக் கரைசலைக் கொண்டு அளவறிதல் 
தத்துவம் : 

பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , அமிலம் கலந்த பொட்டா 
சியம் அயோடைடுவைச் சம அளவுள்ள அயோடினாக ஆக்சிஜ 
னேற்றமடையச் செய்கிறது . இவ்வாறு 

விடுவிக்கப்பட்ட 
அயோடின் , ஸ்டார்ச் குறிப்பான் உபயோகித்து , தயோ 
சல்ஃபேட்டுடன் தரம் பார்க்கப்படுகிறது . 


2KMnO , + 8H , SO , + 10KI - > 51 , + 6K , SO , 

+ 2MnSo , + 8H , O . 


செய்முறை : 

பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . அளவறி பொட்டாசி 
யம் பெர்மாங்கனேட்டுக் கரைசலை ஒரு கூம்புக் குடுவையில் 
எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 10 க . செ . மீ . 2N 
சல்ஃப்யூரிக் அமிலத்தையும் , சுமார் 10 க . செ . மீ . 15 % 
பொட்டாசியம் அயோடைடுக் கரைசலையும் சேர்த்துக்கொள் . 


70 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


விடுவிக்கப்பட்ட அயோடினை ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள 
சோடியம் தயோசல்ஃபேட்டுக் கரைசலுடன் தரம் பார் . 
குடுவையிலுள்ள கரைசல் மஞ்சள் நிறம் அடைந்ததும் சுமார் 
2 அல்லது 3 க . செ . மீ . புதிதாகத் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்ச் 
கரைசலைச் சேர்த்துத் தரம் பார்த்தலைக் கவனமாகத் தொடர்ந்து 
செய் . கரைசலின் நீல நிறம் மறைந்து , கரைசல் நிறமற்றதாக 
மாறுவது இறுதி நிலையாகும் . ஒத்தவையான தர அளவுகள் வரும் 
வரை செய் . தர அளவை V. க . செ . மீ . எனக் கொள் . 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் } 


கணிப்பு : 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலின் திறன் 

= SN 
V க . செ . மீ . தயோசல்ஃபேட் = 20 க.செ.மீ. sN KMnO , 
ஃ சோடியம் தயோசல்ஃபேட்டுக் 
கரைசலின் திறன் . 

N. 


தூய நிலையில் 


சோதனை 3 
தோராய டெசி நார்மல் அயோடின் கரைசல் தயாரித்தல் 
அயோடின் 

கிடைக்கும் . இருப்பினும் ,, 
குறிப்பிட்ட அளவு அயோடினை எடை போட்டு , அதன் அளவறி 
கரைசலைத் தயாரிக்க இயலாது . ஏனெனில் , அயோடின் எளிதில் 
ஆவியாகும் தன்மை வாய்ந்தது . மேலும் அது நீரில் மிகச் 
சிறிதளவே கரையும் . எனவே , கீழ்க் கண்ட முறையில் தோராய 
டெசி நார்மல் அயோடின் கரைசலைத் தயாரித்து , பின்பு அளவறி 
சோடியம் தயோ சல்ஃபேட் அல்லது ஆர்சினியஸ் ஆக்சைடுக் 
( Arsenious oxide ) கரைசலைக்கொண்டு அளவறியப்படுகிறது . 


எடை 


எடை 


அயோடினின் சமான எடை எண் , அதன் அணு 
எண்ணாகிய 127 - க்குச் சமம் . எனவே , 

250 

க . செ . மீ . 
டெசி நார்மல் கரைசல் தயாரிக்கத் தேவையான அயோடினின் 

12.7 

= 3,175 கி . சுமார் 3.2 கி . தூய அயோடினை 

4 
ஒரு 

எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 6 கி . 
பொட்டாசியம் அயோடைடுவையும் , சுமார் 10 க . செ . மீ 
நீரையும் சேர்த்து மெதுவாகக் கலக்கு . அடர் பொட்டாசியம் 
அயோடைடுக் கரைசலில் அயோடின் சுலபமாகக் கரையும் . 
எல்லா அயோடினும் கரைந்ததும் கரைசலை ஓர் 250 க . செ . மீ . 
சீசாவுக்கு மாற்று . முகவையை நீரால் கழுவி , கழுவியன 


முகவையில் 


பருமனறி பகுப்பாய்வு 


71 


வற்றையும் சீசாவில் சேகரித்துக்கொள் , தேவையான அளவு 
நீர் சேர்த்துக் கரைசலை நன்றாகக் கலக்கு . இக்கரைசல் தோராய 
டெசி நார்மல் திறன் கொண்டது . 


சோதனை 4 ( அ ) 
அயோடினை அளவறி சோடியம் தயோசல் ஃபேட்டுக் கரைசலைக் 
கொண்டு அளவறிதல் 
பிப்பெட்டின் உதவியால் 

20 க . செ . மீ . அயோடின் 
கரைசலை ஒரு கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் 
100 க . செ . மீ . நீர் சேர்த்து , ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள 
அளவறி சோடியம் தயோ சல்ஃபேட்டுக் கரைசலுடன் 

தரம் 
பார் . கரைசல் வெளிர்மஞ்சள் நிறமடைந்ததும் 2 க . செ . மீ . 
ஸ்டார்ச் குறிப்பானைச் சேர்த்துத் தரம் பார்த்தலைக் கவனமாகத் 
தொடர்ந்து செய் , கரைசலின் 

நீல நிறம் மறைவது இறுதி 
நிலையாகும் . ஒத்தவையான தர அளவுகள் வரும் வரை செய் .. 
தர அளவை V க . செ . மீ . எனக் கொள் . 


} 


கணிப்பு : 
சோடியம் தயோசல் ஃபேட்டுக் 
கரைசலின் திறன் 

= sN 
20 க . செ . மீ . அயோடின் கரைசல் = y க . செ . மீ . SN 

Na , S , O 

VXS 
.. அயோடின் கரைசலின் திறன் 

20 


N. 


சோதனை 4 ( ஆ ) 


ர்சினியஸ் ஆக்சைடுக் 


கரைசலைக் 


அயோடினை அளவறி 

கொண்டு அளவறிதல் 
தத் துவம் : 


அயோடின் ஆர்சினியஸ் ஆக்சைடை 

ஆர்சினிக் 
பென்டாக்சைடாக ( Arsenic pentoxide ) ஆக்சிஜனேற்றமடையச் 
செய்கின்றது . 

As, 0 : +21 , + 2H , O As; 0. + 4HI 
As , 0 , = 41 = 4 சமான எடைகள் 


எண் , 


-யா 


. 
72 

செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 
எனவே , ஆர்சினியஸ் ஆக்சைடின் சமான எடை 
அதன் மூலக்கூறு எடையில் நான்கில் ஒரு பங்காகும் ; அதாவது 
198 

49-5 . ஆர்சினியஸ் ஆக்சைடு நீரில் கரையாது . ஆனால் 
4 
சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுக் கரைசலில் அது சுலபமாகக் கரைந்து ஆர்சினைட்டைக் 
கொடுக்கின்றது . ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடு அயோடி 
னுடன் வினைபுரியக் கூடியது . ஆகையால் , ஆர்சினியஸ் 
ஆக்சைடைக் கரைத்தபின் அதிகமுள்ள சோடியம் ஹைட்ராக் 
சைடை நீக்கிவிடவேண்டும் . அதே சமயத்தில் வினை ஒரே 
திசையில் ( முன்னோக்கி ) நடைபெறச் செய்வதற்கு வினையில் 
உண்டாகும் ஹைட்ரியோடிக் அமிலத்தை ( Hydriodic acid ) நடு 
நிலையாக்குவதற்குக் கார ஊடகம் தேவை . இதற்காகத் தரம் 
பார்த்தலின்போது , அயோடினுடன் வினைபுரியாமல் ஹைட்ரி 
யோடிக் அமிலத்துடன் மட்டும் வினைபுரியக் கூடிய சோடியம் 
பைகார்பனேட் அதிக அளவில் சேர்க்கப்படுகிறது . 
செய்முறை : 
ஆர்சினியஸ் ஆக்சைடின் 

எண் 49.5 . 
எனவே , 250 க . செ . க . டெசி நார்மல் கரைசல் தயாரிக்கத் 

4-95 
தேவையான ஆர்சினியஸ் ஆக்சைடின் 

4 
1.2375 கி . சுமார் 1.25 கி . ஆர்சினியஸ் 

ஆக்சைடைத் 
துல்லியமாக எடை போட்டு ஒரு முகவையில் எடுத்துக்கொள் . 
இதனுடன் 25 க.செ. மீ .. 

சோடியம் 

ஹைட்ராக்சைடுக் 
கரைசலைச் சேர்த்து ஆர்சினியஸ் ஆக்சைடு முழுவதும் கரையும் 
வரை மெதுவாகக் கலக்கு . தேவைப்பட்டால் முகவையை 
இலேசாக வெப்பப் படுத்து . பிறகு கரைசலை 250 க . செ . மீ . 
அளவறி குடுவைக்கு மாற்று . முகவையைச் சிறிதளவு நீரால் 
கழுவி , கழுவியனவற்றையும் அளவறி குடுவையில் சேகரித்துக் 
சேர் . கரைசல் சிவப்பு நிறம் அடைகிறது . இச்சிவப்பு நிறம் 
மறையும்வரை நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைத் 
துளித்துளியாகச் சேர் . பின் சுமார் 120 க . செ . மீ . சோடியம் 
பைக்கார்பனேட்டின் நிரம்பிய க 

கரைசலைச் சேர்த்துக்கொள் . 
பின் நீர் சேர்த்துக் கரைசலை 250 க . செ . மீ . - க்கு நிறைவு 
செய்துகொள் . 


சமான எடை 


எடை 


ப்யூரெட்டில் ஆர்சினைட்டுக் கரைசலை எடுத்துக்கொள் 
பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . அயோடின் கரைசலைக் 


செய்யும்பொரு 
... 

ஆரம்பத்திலேயே 
பருமனறி பகுப்பாய்வு 

73 
கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு , அதனுடன் சுமார் 
20 க . செ . மீ . நீர் சேர்த்து ப்யூரெட்டிலுள்ள ஆர் சினைட்டுக் 
கரைசலுடன் தரம் பார் . குடுவையிலுள்ள கரைசல் வெளிர் 
மஞ்சள் நிறமடைந்ததும் 2 க.செ. மீ . ஸ்டார்ச் குறிப்பானைச் 
சேர்த்துத் தரம் பார்த்தலைத் தொடர்ந்து செய் . 

கரைசலின் 
நீல நிறம் மறைவது இறுதி நிலையாகும் . தர அளவை க . செ . மீ . 
எனக் கொள் . 

அயோடின் கரைசலை ப்யூரெட்டிலும் , ஆர்சினைட்டுக் கூம்புக் 
குடுவையிலும் எடுத்துக் கொண்டும் தரம் பார்க்கலாம் . இவ்வாறு 
சேர்க்கவேண்டும் . கரைசல் நிரந்தர நீல நிறமாக மாறுவது 
இறுதி நிலையாகும் . ஆர்சினைட்டுக் கரைசல் கொடிய நச்சுப் 
பொருளாகையால் அதைப் பிப்பெட்டின் உதவியால் எடுக்கும் 
பொழுது கவனமாக இருத்தல் வேண்டும் . 


கணிப்பு : 
எடுத்துக் கொண்ட ஆர்சினியஸ் 
ஆக்சைடின் எடை 


} 


- 


WA . 


4 W 


ஆர்சினைட்டுக் கரைசலின் திறன் 

N 
49.5 

4w 
20 க . செ . மீ . அயோடின் கரைசல் = v க . செ . மீ . 


49.5N 


ஆர்சினைட்டுக் கரைசல் . 


4w 


V 
அயோடின் கரைசலின் திறன் -- X 

49-5 20 

N. 


சோதனை 5 

காப்பர் சல்ஃபேட்டை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

காப்பர் சல்ஃபேட் , பொட்டாசியம் அயோடைடுவுடன் 
வினைபுரிந்து 

அளவுள்ள அயோடினை விடுவிக்கிறது . 
இவ்வினையில் குப்ரஸ் அயோடைடு வீழ்படிவாகப் படிகிறது . 

2Cuso + 4KI - 2Cul + + I/ + 2K ,SO . 
2Cuso , = \ , = 2Na , S.O , = 2 சமான எடைகள் . 


சம 


74 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


படிகக் காப்பர் சல்ஃபேட்டின் சமான எடை எண் , அதன் 
மூலக்கூறு எடையாகிய - 249.6 - க்குச் சமம் . இவ்வினையில் 
விடுவிக்கப்பட்ட அயோடின் , 

அளவறி 

சோடியம் 
தயோசல் ஃபேட்டுக் கரைசலுடன் 

பார்க்கப்பட்டு , 
கரைசலிலுள்ள காப்பர் - சல்ஃபேட்டின் 

நிர்ணயிக்கப் 
படுகிறது . 


தரம் 


எடை 


காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலில் அனங்கக அமிலம் ( Mineral 
acid ) ஏதேனுமிருந்தால் , முதலில் சோடியம் கார்பனேட் அல்லது 
அம்மோனியம் ஹைட்ராக்சைடுக் கரைசல் துளித்துளியாக , 
இலேசான நிரந்தர வீழ்படிவு உண்டாகும் வரை சேர்க்கப்பட்டு , 
அமிலம் நடுநிலையாக்கப்படுகிறது . பின் - கரைசல் தெளி 
வடையும் வரை அசெட்டிக் அமிலத்தைத் துளித்துளியாகச் 
சேர்க்கவேண்டும் . இதன் பின் பொட்டாசியம் அயோடைடு 
சேர்த்து , விடுவிக்கப்படும் அயோடின் தயோசல்ஃபேட்டுடன் 
தரம் பார்க்கப்படுகிறது . இதில் ஸ்டார்ச் கரைசல் குறிப்பானாக 
உபயோகிக்கப்படுகிறது . இவ்வினையில் வீழ்படிவாகும் குப்ரஸ் 
அயோடைடுவின்மேல் சிறிது அயோடின் ஒட்டிக்கொள்வதால் , 
விடுவிக்கப்படும் அயோடின் முழுவதும் தயோ சல்ஃபேட்டுடன் 
வினைபுரிய முடியாத நிலை ஏற்படுகிறது . தைத் தவிர்க்க 
சிறிதளவு A.R. அம்மோனியம் தயோசயனேட் சேர்க்கப் 
படுகிறது . இவ்வாறு செய்வதால் குப்ரஸ் அயோடைடு , குப்ரஸ் 
தயோசயனேட்டாக மாற்றப்பட்டுவிடுகிறது . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலை அளவறி 
குடுவையில் 100 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலை 
ஒரு கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் அம் 
மோனியம் ஹைட்ராக்சைடுக் கரைசலைக் துளித்துளியாக , 
நிரந்தர வீழ்படிவு தோன்றும் வரை சேர் .. அசெட்டிக் அமிலத் 
தைத் துளித்துளியாகச் சேர்த்துக் கரைசல் தெளிவடையும்படி 
செய் . இதனுடன் சுமார் 2 கி , பொட்டாசியம் அயோடைடு 
சேர்த்து , விடுவிக்கப்படும் அயோடினை ப்யூரெட்டில் எடுக்கப்பட் 
டுள்ள அளவறி சோடியம் தயோசல்ஃபேட்டுக் கரைசலுடன் 
தரம் பார் . குடுவையிலுள்ள கரைசலின் நிறம் சற்று மங்கிய 

2 க . செ . மீ . ஸ்டார்ச் குறிப்பானைச் 
தரம் பார்த்தலைக் கவனமாகத் தொடர்ந்து செய் . நீல நிறம் 
மங்கியவுடன் 2 கி . A. R. அம்மோனியம் தயோசயனேட் சேர்த்து , 
தயோசல்ஃபேட்டுக் கரைசலைத் துளித்துளியாகச் 

சேர் 


வுடன் 


சேர்த்துத் 


பருமனறி பகுப்பாய்வு 


75 


கரைசலின் நீல நிறம் மறைவது இறுதி நிலையாகும் . ஒத்தவை 
தர அளவுகள் வரும் வரை செய் . 

அளவை 
Y க . செ . மீ . எனக் கொள் . 


யான 


கோரைக்கின் ேதாதன்ஃபேட்டுக் 


--- 
-- 


SN 


= V க . செ . மீ . sN Na, s , 0 , 


கணிப்பு : 
சோடியம் தயோ சல்ஃபேட்டுக் 

கரைசலின் திறன் 
20 க . செ . மீ . Cuso . 
.. காப்பர் சல்ஃபேட்டுக் 

கரைசலின் திறன் 
கொடுக்கப்பட்ட கரைசலி 
லுள்ள படிகக் காப்பர் 
சல்ஃபேட்டின் எடை 


VXS 

-N . 
20 


VXS 

249.6 
X 
20 10 


63-54 


காப்பரின் எடையைக் கணக்கிடுதல் 
காப்பரின் சமான எடை எண் 
ஃ கொடுக்கப்பட்ட கரைசலி 

லுள்ள காப்பரின் எடை 


VXS 

X 
20 


63-54 

கி . 
10 


-- 


சோதனை 6 

வெள்ளீயத்தை நிர்ணயித்தல் ( Estimation of Tin ) 
தத்துவம் : 

அயோடின் , அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த 
ஸ்டேனஸ் குளோரைடை ஸ்டேனிக் குளோரைடாக 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . 


SnCl , +1 , + 2HCl - > SnCl + 2HI 
SnCl , Sn 21 2 சமான எடைகள் 


- 


ஸ்டேனஸ் குளோரைடின் சமான எடை எண் , அதன் 
மூலக்கூறு எடையில் பாதியாகும் ; 
SnCl, 2H.O 

225.62 
அதாவது 

= 112.81 . 
2 


அதன் 


இவ்வாறே வெள்ளீயத்தின் சமான எடை எண் , 
அணு எடை எண்ணில் பாதி ; 

118.7 
அதாவது 

59.35 , 
2 


2 


76 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


ஸ்டேனஸ் குளோரைடு காற்றிலுள்ள ஆக்சிஜனால் சுலபமாக 
ஆக்சிஜனேற்ற மடைந்து விடுமாதலால் , ஸ்டேனஸ் குளோ 
ரைடுக் கரைசலை எப்பொழுதும் காற்றுப் படாமல் வைத்திருக்க 
வேண்டியது மிக அவசியம் . தரம் பார்த்தலின்போது குடுவை 
கார்பன் டைஆக்சைடினால் நிரப்பப்பட்டிருக்கவேண்டும் . சிறிது 
சோடியம் கார்பனேட்டை அமிலம் கலந்த ஸ்டேனஸ் 
குளோரைடுக் கரைசலுடன் சேர்ப்பதன் மூலம் இது சாத்திய 
மாகிறது . 


செய்முறை : 


கொடுக்கப்பட்ட ஸ்டெனஸ் குளோரைடுக் 

கரைசலை 
அளவறி குடுவையில் 100 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . கரைசலை 
ஒரு கூம்புக் குடுவையில் எடுத்துச் சிறிதளவு நீரையும் , 
2 க . செ . மீ . ஸ்டார்ச் குறிப்பானையும் சேர் . குடுவையைக் 
கார்பன் டை ஆக்சைடினால் நிரப்புவதற்குச் 

நிரப்புவதற்குச் சிறிது சோடியம் 
கார்பனேட்டைச் சேர்த்துக்கொள் . குடுவையிலுள்ள கரைசலை 
ப்யூரெட்டில் எடுக்கப்பட்டுள்ள அயோடின் கரைசலுடன் தரம் 
பார் . கரைசல் நிரந்தர நீல நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . 
ஒத்தவையான தர அளவுகள் வரும்வரை செய் . 

தர அளவை 
v க . செ . மீ . எனக் கொள் . 


கணிப்பு : 


அயோடின் கரைசலின் திறன் 


SN 


20 க . செ . மீ . ஸ்டேனஸ் 
குளோரைடுக் கரைசல் 


} 


Y க . செ . மீ . sN அயோ 
டின் கரைசல் 


.. ஸ்டேனஸ் குளோரைடுக் 
கரைசலின் திறன் 


VXS 

NN 
20 


கொடுக்கப்பட்ட கரைசலி 
லுள்ள ஸ்டேனஸ் குளோ 
ரைடின் (SnCl, 2H , O ) எடை 


23 


yXS 

X 
20 


112.81 

கி . 
10 


கொடுக்கப்பட்ட கரைசலி 
லுள்ள வெள்ளீயத்தின் 
எடை 


VXS 
20 


X 


59.35 

10 


கி . 


- 


பருமனறி பகுப்பாய்வு 


77 


சோதனை -7 
சலவைத் தூளிலிலுள்ள 

" கிடைக்கப்பெறும் குளோரினின் 3 
அளவை நிர்ணயித்தல் ( Determination of the Amount of 

Available Chlorine " in Bleaching Powder ) 
சலவைத் தூளின் மூலக்கூறு வாய்பாடு CaCl ( OC1 ) என்று 
எழுதப்படுகிறது . ஆனால் , வியாபார முறையில் தயாரிக்கப்படும் 
சலவைத் தூளில் CaCl ( OCI ) மட்டுமின்றிச் சிறிதளவு கால்சியம் 
ஹைட்ராக்சைடு , கால்சியம் குளோரைடு , கால்சியம் ஹைப்போ 
குளோரைட் , கால்சியம் குளோரேட் ஆகியவையும் கலந் 
திருக்கும் . சலவைத்தூளுக்கு நீர்த்த அமிலம் சேர்த்தால் 
குளோரின் வாயு வெளிப்படுகிறது . 

CaCl ( OCI ) + H , SO. - > Caso , + H , 0 + Cl, 


இவ்வாறு வெளிப்படும் குளோரின் ( ( கிடைக்கப்பெறும் 
குளோரின் 

எனப்படும் . கிடைக்கப்பெறும் . குளோரின் 
எடையை நிர்ணயிப்பதன் மூலம் சலவைத் தூளின் தரத்தை 
அறியலாம் . கிடைக்கப்பெறும் குளோரினின் அளவு , எடுத்துக் 
கொண்ட சலவைத் தூளின் எடையில் இத்தனை சதவீதம் 
என்று குறிப்பிடப்படுகிறது . இதைப் புன் சன் - வாக்னர் மூறையில் 
( Bunsen - Wagner s method ) நிர்ணயிக்கலாம் . 


தத்துவம் : 

குறிப்பிட்ட கன அளவுள்ள சலவைத் தூள் கரைசலுக்கு 
மிகு அளவு பொட்டாசியம் அயோடைடும் அமிலமும் சேர்த்தால் , 
அயோடின் விடுவிக்கப்படுகிறது . இவ்வாறு விடுவிக்கப்படும் 
அயோடின் தயோசல்ஃபேட்டுக் கரைசலுடன் தரம் பார்க்கப் 
படுகிறது . 
CaCl (OCI) + 2CH ,COOH -- > ( CH.COO ) , Ca + H , O + Cl, 

Cl , + 2KI - 1, + 2KCI 
CaCl ( OCI ) Cl , = 1 = 2 சமான எடைகள் 
ஃ . 1000 க . செ . மீ . N • Na , s , 0 : = 35-46 கி . குளோரின் 

1 க . செ . மீ . N Na , s , 0, 0.03546 கி . குளோரின் 


- 


செய்முறை : 

சுமார் 2.5 கி . சலவைத் தூளைத் துல்லியமாக எடை போட்டு 
ஒரு சிறிய கண்ணாடிக் கல்வத்தில் ( Glass mortar ) எடுத்துக் 
கொள் . 

இதனுடன் சிறிதளவு நீர் சேர்த்து நன்றாகக் கலக்கிப் 


78 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


பசைபோல் 

செய்துகொள் . மேலும் சிறிது நீர் சேர்த்துக் 
கலக்கிக் கலவையை 250 க . செ . மீ . அளவறி 

க . செ . மீ . அளவறி குடுவைக்கு 
மாற்று . கல்வத்தை ஓரிரு முறை நீரால் கழுவி , கழுவியன 
வற்றையும் அளவறி குடுவையில் சேகரித்துக்கொள் . தேவை 
யான அளவு நீர் சேர்த்துக் கரைசலை 250 க . செ . மீ . - க்கு 
நிறைவு செய்து குடுவையை நன்றாகக் குலுக்கு . சலவைத்தூள் 
முற்றிலும் நீரில் கரையாதாகையால் கரைசல் சற்றுக் கலங்கலாக 
இருக்கும் . இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க . செ . மீ . 
கரைசலைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . சுமார் 10 க 
செ . மீ . 10 % பொட்டாசியம் அயோடைடுக் கரைசலையும் , சுமார் 
10 க . செ . மீ . அசெட்டிக் அமிலத்தையும் சேர் . விடுவிக்கப்பட்ட 
அயோடினை ஸ்டார்ச் குறிப்பானை உபயோகித்து ப்யூரெட்டிலுள்ள 
அளவறி தயோசல்ஃபேட்டுக் கரைசலுடன் தரம் பார் . தர 
அளவை V க . செ . மீ . எனக் கொள் . 


= W கி . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட சலவைத் 

தூளின் எடை 
தயோசல்ஃபேட்டுக் 

கரைசலின் திறன் 
20 க . செ . மீ . சலவைத் 
தூள் கரைசல் 


- 


SN 


= v க . செ . மீ . SN Na , s , 0 , 


• 250 க . செ . மீ . கரைசல் 


} 


12.5x க . செ . மீ . 

sNNa , S.0 , 


1 க . செ . மீ . N.Na , S , 0 , 
.. 12.5XvXSN Nags , 0 , 


= 12.5XvX க . செ . மீ . 

NNa , s , 0 , 
= 0.03546 கி . குளோரின் 
= 12 :5XvXSX0.03546 கி . 

குளோரின் 
= x கி . எனக் கொள் 


கிடைக்கப்பெறும் குளோரி 
னின் சதவீதம் 


} = X 


X100 . 


செய்முறை வினுக்கள் 

1. கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள படிகத் தயோ 
சல்ஃபேட்டின் எடையைக் கண்டுபிடி . ஒரு லிட்டரில் W கி . 
கரைந்துள்ள அளவறி சோடியம் ஆக்சலேட்டுக் கரைசலும் , 


(III ) தாமிரச் சல்ஃபேட்டுக் கரைசலை அளவறி குடுவையில் 
பருமனறி பகுப்பாய்வு 

79 
தோராய டெசி நார்மல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலும் கொடுக்கப்பட்டுள்ளன . 

செய்முறைக் குறிப்பு : கொடுக்கப்பட்ட தயோசல்ஃபேட்டுக் 
கரைசலை 250 க . செ . மீ . - க்கு நிறைவு செய்துகொள் . பெர்மாங்க 
னேட்டுக் கரைசலை அளவறி சோடியம் ஆக்சலேட்டுக் 
கரைசலுடன் தரம் பார்த்துப் பெர்மாங்கனேட்டின் திறனைக் 
கண்டுபிடி . அளவறியப்பட்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலுடன் தரம் பார்த்துக் கரைசலிலுள்ள படிகத் தயோ 
சல்ஃபேட்டின் எடையைக் கணக்கிடு . ( சோதனை 2 - ஆ . ) 

2. கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள ஆர்சினியஸ் 
ஆக்சைடின் எடையைக் 

கண்டு பிடி . ஒரு லிட்டரில் W A.. 
கரைந்துள்ள 

அளவறி 

பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக் 
கரைசல் கொடுக்கப்பட்டுள்ளது . 

செய்முறைக் குறிப்பு : - தோராய டெசி நார்மல் திறனுள்ள 
சோடியம் தயோசல்ஃபேட்டுக் கரைசலையும் , அயோடின் 
கரைசலையும் தயாரித்துக்கொள் . முதலில் தயோசல்ஃபேட்டுக் 
அளவறி 

பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக் 
கரைசலுடன் தரம் பார்த்துத் தயோசல்ஃபேட்டின் திறனைக் 
கண்டுபிடி . ( சோதனை 2 - அ ) . பின் அயோடின் கரைசலை அள 
வறியப்பட்ட தயோசல்ஃபேட்டுடன் தரம் பார்த்து அயோடின் 
கரைசலைக் குறிப்பிட்ட அளவுக்கு நிறைவு செய்துகொண்டு , 
அயோடினுடன் தரம் பார்த்துக் கொடுக்கப்பட்டுள்ள ஆர்சினி 
யஸ் ஆக்சைடின் எடையைக் கணக்கிடு . ( சோதனை 4 - ஆ ) . 

3. கொடுக்கப்பட்டுள்ள தாமிரத்தை நிர்ணயம் செய் . 
A. R. பொட்டாசியம் டைக்ரோமேட் ( அல்லது A. R. தாமிர 
சல்ஃபேட் ) கொடுக்கப்பட்டுள்ளது . 

( i ) செய்முறைக் குறிப்பு : - அளவறி பொட்டாசியம் 
டைக்ரோமேட்டுக் கரைசல் தயாரித்துக்கொள் . 

( ii ) தோராய டெசி நார்மல் சோடியம் தயோசல்ஃபேட்டுக் 
கரைசல் ( இணைப்புக் கரைசல் ) தயாரித்து , டைக்ரோ 
மேட்டுடன் தரம் பார்த்து , அளவறி . ( சோதனை 2.அ. ) 
குறிப்பிட்ட அளவுக்கு நிறைவு செய்துகொண்டு , அளவறியப் 
பட்ட தயோசல்ஃபேட்டுடன் தரம் பார் . தாமிரச் சல்ஃபேட்டுக் 


கரைசலைக் 


80 


செய்முறைக் கனிம வேதியியல் அளவறி பகுப்பு 


கரைசலின் திறனைக் கணக்கிட்டு , அதிலிருந்து கொடுக்கப்பட்ட 
கரைசல் முழுவதிலுமுள்ள தாமிரத்தின் எடையைக் கணக்கிடு . 
( சோதனை 5 ) 


4. கொடுக்கப்பட்ட கரைசல் முழுவதிலுமுள்ள பொட்டா 
சியம் டைக்ரோமேட்டை ( அல்லது பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட்டை ) நிர்ணயம் செய் . A. R. காப்பர் சல்ஃபேட் ( அல்லது 
A. R. டைக்ரோமேட் ) கொடுக்கப்பட்டுள்ளது . 


(i ) செய்முறைக் குறிப்பு : - அளவறி காப்பர் சல்ஃபேட்டுக் 
கரைசல் தயாரித்துக்கொள் . 


(ii) தோராய டெசி நார்மல் சோடியம் தயோசல்ஃபேட்டுக் 
கரைசல் ( இணைப்புக் கரைசல் ) தயாரித்து , காப்பர் சல்ஃபேட்டுக் 
கரைசலுடன் தரம் பார்த்து , அளவறி . 


( iii ) பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக் கரைசலை அளவறி 
குடுவையில் குறிப்பிட்ட அளவு நிறைவு செய்துகொண்டு , 
அளவறியப்பட்ட தயோசல் ஃபேட்டுடன் தரம் பார் . டைக்ரோ 
மேட்டுக் கரைசலின் திறனைக் 

கணக்கிட்டு , அதிலிருந்து 
கொடுக்கப்பட்ட கரைசல் முழுவதிலுமுள்ள பொட்டாசியம் 
டைக்ரோமேட்டின் எடையைக் கணக்கிடு . 


5. கொடுக்கப்பட்ட காரக் கரைசலிலுள்ள ஆர்சினியஸ் 
ஆக்சைடை நிர்ணயம் செய் . A. R. ஆர்சினியஸ் ஆக்சைடு 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


( i ) செய்முறைக் குறிப்பு : - A.R. ஆர்சினியஸ் ஆக்சைடை 
உபயோகித்து அளவறி கரைசல் தயாரித்துக்கொள் . 


( ii ) கொடுக்கப்பட்டுள்ள அயோடின் கரைசலை ( இணைப் 
புக் கரைசல் ) அளவறி ஆர்சினியஸ் ஆக்சைடுக் கரைசலுடன் 
தரம் பார்த்து , அளவறி . 


( iii ) கொடுக்கப்பட்ட ஆர்சினியஸ் ஆக்சைடுக் கரைசலை 
அளவறி குடுவையில் குறிப்பிட்ட அளவுக்கு நிறைவு செய்து 
கொண்டு , அயோடினுடன் தரம் பார் . ஆர்சினியஸ் ஆக்சைடுக் 
கரைசலின் திறனைக் கணக்கிட்டு , கொடுக்கப்பட்ட கரைசல் முழு 
வதிலுமுள்ள ஆர்சினியஸ் ஆக்சைடின் எடையைக் கணக்கிடு 


பருமனறி பகுப்பாய்வு 


81 


5. வீழ்படிவு முறை 
( Precipitation method ) 


வெள்ளி அளவியல் ( Argentimetry ) 

சில்வர் நைட்ரேட்டை வினை பொருளாக உபயோகிக்கும் 
செய்முறையே வீழ்படிவு முறைகளில் மிக முக்கியமானதாகும் . 
குளோரைடுகளையும் , காரச்சயனைடுகளையும் நிர்ணயிக்க அளவறி 
சில்வர் நைட்ரேட்டுக் 

உபயோகிக்கப்படுகிறது . 
குளோரைடுக் கரைசல் நடு நிலையில் ( neutral ) இருந்தால் 
பொட்டாசியம் குரோமேட்டைக் குறிப்பாக உபயோகிக்கலாம் . 
இது மோஃரின் முறை ( Mohr s method ) எனப்படும் . 


கரைசல் 


சோதனை 1 
தோராய சில்வர் நைட்ரேட்டுக் கரைசல் தயாரித்து , A.R. சோடியம் 

ளோரைடை உபயோகித்து அளவறிதல் ( மோஃரின் முறை) 
தத்துவம் : 


சில்வர் நைட்ரேட் , சோடியம் குளோரைடுடன் கீழ்க்கண்ட 
வாறு வினைபுரிகிறது . 

AgNO , 4. NaCl - > AgCl / + NaNO , 
169.9 58.46 


சில்வர் நைட்ரேட் , சோடியம் குளோரைடு ஆகியவற்றின் 
சமான எடை எண்கள் அவற்றின் மூலக்கூறு எடைகளுக்குச் 
சமம் . 


செய்முறை : 

சுமார் 4.3 கி . சில்வர் நைட்ரேட்டைப் பழுப்பு நிறச் சீசாவில் 
எடுத்துக்கொண்டு 250 க.செ.மீ. வாலைவடி நீர் சேர்த்துக் 
கரைசல் தயாரித்துக்கொள் இதன் திறன் தோராயமாக 
0 • 1N சில்வர் நைட்ரேட்டுக் கரைசல் தயாரிக்க உபயோகிக்கப் 
படும் அளவறி குடுவை , கரைசலை எடுக்க உபயோகிக்கப்படும் 
பிப்பெட் , கூம்புக் குடுவை முதலியனவற்றை வாலை வடி நீரால் 
நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும் . 


சுமார் 0.6 கி . A. R. சோடியம் குளோரைடைத் துல்லியமாக 
எடைபோட்டு 100 க.செ.மீ. அளவறி குடுவையில் கரைசல் 
தயாரித்துக்கொள் . 

6 


82 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலை ப்யூரெட்டில் எடுத்துக் 
கொள் . பிப்பெட்டின் உதவியால் 20 கெ.ச.மீ. 

அளவறி 
சோடியம் குளோரைடுக் கரைசலைக் கூம்புக் 

குடுவையில் 
எடுத்துக்கொள் . 0.5 க.செ.மீ. 5 % பொட்டாசியம் குரோ 
மேட்டுக் குறிப்பானைச் சேர்த்துச் சில்வர் நைட்ரேட்டுடன் தரம் 
பார் . சில்வர் நைட்ரேட் சேர்க்கப்படுவதால் உண்டாகும் 
சிவப்பு நிறம் இறுதி நிலை நெருங்கும்பொழுது மெதுவாக 
மறையும் . இந்நிலையில் சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலைத் 
துளித்துளியாகச் சேர்த்து நன்றாகக் கலக்கு . நிரந்தரமான 
மங்கலான செம்பழுப்பு நிறம் ( faint reddish -brown colour) 
உண்டாவது இறுதி நிலையாகும் . ஒத்தவையான தர அளவுகள் 
வரும்வரை செய் . தர அளவை V க.செ.மீ. எனக் கொள் . 


} 


- 


W கி . 


கணிப்பு : 
எடுத்துக்கொண்ட சோடியம் 

குளோரைடின் எடை 
சோடியம் குளோரைடுக் 

கரைசலின் திறன் 
v க.செ.மீ. சில்வர் 
நைட்ரேட்டுக் கரைசல் 


10 W 


- 


N 
58.46 


10 W 


} 


= 20 க.செ.மீ. 

58.46 
N. NaCl 


10 W 


சில்வர் நைட்ரேட்டுக் 
கரைசலின் திறன் 


x 
58-46 


20 
VN . 


சோதனை 2 
அளவறி சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலை உபயோகித்துப் பேரியம் 

குளோரைடை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

பொட்டாசியம் குரோமேட்டுக் குறிப்பான் பேரியம் 
குளோரைடுடன் சேர்க்கப்பட்டால் பேரியம் குரோமேட்டாக 
வீழ்படிவாகிவிடும் . எனவே , கரைசலிலுள்ள பேரியத்தைப் 
பேரியம் சல்ஃபேட்டாக வீழ்படிவாக்கிவிட்டு மோஃரின் 
முறைப்படி குளோரைடு நிர்ணயிக்கப்படுகிறது . 

BaCl , + K.So , > BasO , + + 2KCI 
KCl + AgNO , - AgCl 

AgCl + + KNO . 
BaC ) , = 2KC1 = 2 Ag NO , 2 = சமான எடைகள் 


பருமனறி பகுப்பாய்வு 


83 


எனவே , படிகப் பேரியம் குளோரைடின் சமான எடை எண் 
BaCl, 2H , O 244.2 

122.1 
2 

2 


- 


வீழ்படிவாக்கப்பட்ட பேரியம் சல்ஃபேட் தரம் பார்த்தலில் 
இடையூறு செய்யாதாகையால் வீழ்படிவை வடிகட்டி நீக்க 
வேண்டியதில்லை . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட பேரியம் குளோரைடுக் கரைசலை அள வறி 
குடுவையில் 100 க.செ.மீ. - க்கு நிறைவு செய்துகொள் . இதி 
லிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலைக் 
கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொண்டு , அதனுடன் சுமார் 
25 க.செ.மீ. டெசி நார்மல் பொட்டாசியம் சல்ஃபேட்டுக் 
கரைசலைச் சேர்த்துக் கலக்கு . 0.5 க.செ.மீ. பொட்டாசியம் 
குரோமேட்டுக் குறிப்பானைச் சேர்த்து ப்யூரெட்டில் எடுக்கப்பட் 
டுள்ள அளவறி சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலுடன் தரம் பார் . 
மங்கலான செம்பழுப்பு நிறம் உண்டாவது இறுதி நிலையாகும் . 
ஒத்தவையான தர அளவுகள் வரும் வரை செய் . தர அளவை 
V க . செ . மீ . எனக் கொள் . 


= sN . 


= v க.செ.மீ. sN AgNO : 


கணிப்பு : 
சில்வர் நைட்ரேட்டுக் 

கரைசலின் திறன் 
20 க.செ.மீ. BaCl , 
பேரியம் குளோரைடுக் 

கரைசலின் திறன் 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
படிகப்பேரியம் குளோரைடின் 


V XS 
20 


N. 


V XS 

X 
20 


122.1 

கி . 
10 


எடை 


அளவறி 


வோல் ஹார்டின் முறை ( Volhard s method ) 
நைட்டிரிக் அமிலக் கரைசலிலுள்ள வெள்ளியை நிர்ணயிக்க 

பொட்டாசியம் தயோசயனேட்டுக் கரைசலை 
வோல்ஹார்டு பயன்படுத்தினார் . சில்வர் நைட்ரேட் , 
அம்மோனியம் தயோசயனேட்டுடன் 

சில்வர் 
தயோசயனேட் வீழ்படிவைக் கொடுக்கிறது . 

AgNO , + NH , CNS - > AgCNS ! + NH NO , 


வினை புரிந்து 


84 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


எடை 


அம்மோனியம் தயோசயனேட்டின் சமான 
அதன் மூலக்கூறு எடையாகிய 76 - க்குச் சமம் . 


எண் 


ஃபெர்ரிக் 

படிகாரத்தைக் குறிப்பானாக உபயோகிக்கும் 
இம்முறை , அமிலக் கரைசலிலுள்ள வெள்ளியை மட்டுமல்லாமல் 
குளோரைடு , புரோமைடு ஆகியனவற்றையும் மறைமுகத் 
தரம் ( indirect ) பார்த்தலின் மூலம் நிர்ணயிக்கப் பயன்படுகிறது . 
இம்முறையில் நைட்ரஸ் அமிலம் கலவாத தூய நைட்ரிக் 
அமிலம் உபயோகிக்க வேண்டும் . 


சோதனை 3 
அளவறி சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலை உபயோகித்து அமிலக் 

கரைசலிலுள்ள குளோரைடை நிர்ணயித்தல் 
செய்முறை : 
சுமார் 2 கி . 

அம்மோனியம் தயோசயனேட்டை 250 
க.செ.மீ. நீரில் கரைத்துத் தோராய டெசி நார்மல் கரைசல் 
தயாரித்துக்கொள் . கரைசலை நன்றாகக் கலக்கிய பின் 
ப்யூரெட்டில் எடுத்துக்கொள் . பிப்பெட்டின் 

உதவியால் 
20 க.செ.மீ. அள வறி சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலைக் கூம்புக் 
குடுவையில் எடுத்துக்கொள் . 15 க.செ. மீ . தூய 2N நைட்ரிக் 
அமிலமும் , 2 க.செ.மீ. ஃபெர்ரிக் படிகாரக் குறிப்பானும் 
சேர்த்து அம்மோனியம் தயோசயனேட்டுக் கரைசலுடன் தரம் 
பார் . தரம் பார்த்தலின் போது குடுவையிலுள்ள 

கரைசலை 
நன்றாகக் கலக்க வேண்டும் . கரைசல் நிரந்தரமாக மங்கலான 
சிவப்பு நிறமாவது இறுதி நிலையாகும் . ஒத்தவையான தர அள 
வுகள் வரும்வரை செய் . தர அளவை V , க.செ.மீ. எனக் கொள் . 
கொடுக்கப்பட்ட குளோரைடுக் கரைசலை அளவறி குடுவையில் 
100 

க.செ.மீ.- க்கு நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து 
பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை ஒரு முகவை 
யில் எடுத்துக்கொள் . இதனுடன் 15 க.செ.மீ. 2N நைட்ரிக் 
அமிலத்தைச் சேர் . பிப்பெட்டின் உதவியால் 40 க.செ.மீ. 
அளவறி சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலைச் சேர்த்து நன்றாகக் 
கலக்கு . அளவறி வடிதாளை உபயோகித்துக் கலவையை வடி 
கட்டு . வீழ்படிவை நீர்த்த நைட்ரிக் அமிலத்தால் நன்றாகக் கழுவு . 
வடி நீரை ஒரு கூம்புக் குடுவையில் சேகரித்துக் கொள் . வடி 
நீருடன் ( எஞ்சிய சில்வர் நைட்ரேட் ) 2 க.செ.மீ. ஃபெர்ரிக் 
படிகாரக் குறிப்பானைச் சேர்த்து அம்மோனியம் தயோசய 
னேட்டுக் கரைசலுடன் தரம் பார் . இதேபோன்று மீண்டும் ஒரு 

தர அளவை , க .செ.மீ . எனக் கொள் . 


முறை செய் . 


பருமனறி பகுப்பாய்வு 


85 


20 X SN 


- 


கணிப்பு : 
சில்வர் நைட்ரேட்டுக் 

SN 
கரைசலின் திறன் 
20 க.செ.மீ. SN AgNOS 

= v . க.செ.மீ. NH , CNS 
அம்மோனியம் தயோசயனேட்டுக் 
கரைசலின் திறன் 

xN . ( எனக் கொள் ) 
20 க.செ.மீ. குளோரைடு + 

V , க.செ.மீ. XN 
40 க.செ.மீ. AgNOS 

NH ,CNS 
20 க.செ.மீ. குளோரைடுக் 

( 2v.-- v , ) க.செ.மீ. 
கரைசல் 

XN NH CNS 

( , -- v. 
குளோரைடுக் கரைசலின் திறன் 

N 

20 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள ( 2v - v . ) Xx 
குளோரைடின் எடை 

20 

35.46 
X 

10 
செய்முறை வீன 

கொடுக்கப்பட்டுள்ள பேரியம் குளோரைடுக் கரைசல் முழு 
வதிலுமுள்ள குளோரைடை நிர்ணயம் செய் . A. R. சோடியம் 
குளோரைடு கொடுக்கப்பட்டுள்ளது . 


} 
} = ( 2v = 


6. பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடை உபயோகித்துத் 
துத்தநாகச் சல்ஃபேட்டிலுள்ள துத்தநாகத்தை 

நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

துத்தநாகச் சல்ஃபேட் பொட்டாசியம் ஃபெர்ரோசயனை 
டுடன் கீழ்க்கண்டவாறு வினைபுரிகிறது . 


3ZnSO , + 2K ,[Fe ( CN . ] -- K , Zng [ Fe(CN ) ; ], + 3K , SO , 
3ZnSO , 2K ,[ Fe ( CN ) ] = 6 சமான எடைகள் 
பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடின் சமான எடை 

K.[ Fe ( CN) ] 3H , O 422-4 
எண் = 

= 140.8 
3 


லுடன் 


கரைசலின் 

வளியாகச் சேர்த்துக் கரைசலை 
86 

செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 
ஃபெர்ரோசயனைடு , ஃபெர்ரிசயனைடு ஆகியவற்றின் கரைசல் 
களின் கலவை , மற்ற ஃபெர்ரஸ் - ஃபெர்ரிக் கலவைகளைப்போல் 
ஓர் ஆக்சிஜன் ஒடுக்க - ஏற்றத் தொகுதியாகும் ( redox System ) . 
ஃபெர்ரோசயனைடுக் கரைசல் தயாரிக்கும்பொழுது அதனுடன் 
சிறிது ஃபெர்ரிசயனைடும் சேர்த்துக்கொள்ளப்படுகிறது . இக் 
கரைசலை ப்யூரெட்டில் எடுத்துக்கொண்டு டைஃபினைல் அமீன் 
குறிப்பான் சேர்க்கப்பட்ட துத்தநாகச் சல்ஃபேட்டுக் கரைச 

சேர்க்கும்பொழுது ஆரம்பத்தில் கரைசலிலுள்ள 
ஃபெர்ரோசயனைடு முழுவதும் துத்தநாகத்துடன் 

சேர்ந்து 
வீழ்படிவாகிவிடுகிறது . எனவே , குடுவையிலுள்ள கரைசலில் 
ஃபெர்ரஸ் அயனியைவிட ஃபெர்ரிக் அயனியின் செறிவு அதிக 
மாக இருக்கும் . அதாவது கரைசலின் ஆக்சிஜனேற்ற மின் 
அழுத்தம் ( Oxidation potential ) அதிகமாக இருக்கும் . எனவே , 
கரைசல் ஊதா நிறமாகிறது . துத்த நாக சல்ஃபேட் முழுவதும் 
வீழ்படிவாக்கப்பட்டபின் சேர்க்கப்படும் ஒரு துளி பொட்டாசியம் 
ஃபெர்ரோசயனைடுக் கரைசல் குடுவையிலுள்ள 
ஆக்சிஜனேற்ற மின் அழுத்தத்தை வெகுவாகக் குறைத்து 
விடுவதால் ஊதா நிறம் மறைந்து விடுகிறது . நீலம் கலந்த 
ஊதா , 

கிளிப்பச்சை நிறமாக மாறுவது இறுதி நிலையாகும் . 
செய்முறை : 

சுமார் 3.5 கி . A. R. பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடைத் 
துல்லியமாக எடைபோட்டு 250 க.செ.மீ. அளவறி குடுவையில் 
எடுத்துக்கொள் . இதனுடன் 0.1 கி . A. R. பொட்டாசியம் 
ஃபெர்ரிசயனைடு சேர்த்து வாலை வடி நீரில் கரைத்துக்கொண்டு , 
கரைசலை 250 க.செ. மீ.- க்கு நிறைவு செய்துகொள் . இக் கரைசலை 
ப்யூரெட்டில் எடுத்துக் கொள் . சுமார் 1.4 கி . படிகத் துத்தநாகச் 
சல்ஃபேட்டைத் துல்லியமாக 

போட்டு அளவறி 
குடுவையில் 100 க.செ.மீ. - க்குக் கரைசல் தயாரித்துக் கொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை 
ஒரு கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள் . சுமார் 50 க.செ.மீ. 
நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலம் , 1 கி . அம்மோனியம் சல்ஃபேட் , 
5 துளிகள் ( 0 • 25 க.செ.மீ. ) டைஃபினைல்அமீன் குறிப்பான் 
ஆகியனவற்றைச் சேர்த்துப் பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடுக் 
கரைசலுடன் தரம் பார் . குடுவையிலுள்ள நிறமற்ற கரைசல் , 
ப்யூரெட்டிலிருந்து சில துளிகள் கரைசலைச் சேர்த்தவுடன் நீலம் 
கலந்த ஊதா நிறமாகிறது . தரம் பார்க்கும்பொழுது குடுவையி 

கரைசலை நன்றாகக் கலக்கவேண்டும் . இறுதி நிலை 
நன்றாகக் கலக்க வேண்டும் . நீலம் கலந்த ஊதா , கிளிப்பச்சை 


எடை 


லுள்ள 


பருமனறி பகுப்பாய்வு 


87 


நிறமாக மாறுவது 

இறுதி நிலையாகும் . ஒத்தவையான 
அளவுகள் வரும்வரை மீண்டும் செய் . தர அளவை V க.செ.மீ. 
எனக் கொள் . 


கணிப்பு : 


எடுத்துக்கொண்ட துத்தநாக 
ஃசல்ஃபேட்டின் எடை 


= W , கி . 


எடுத்துக்கொண்ட பொட்டாசியம் 
ஃபெர்ரோசயனைடின் எடை 





= W , கி . 


} = 
} 
} 
} = v 


4W 


ஃபெர்ரோசயனைடுக் கரைசலின் 
திறன் 


- 


140. N. 


4 We 


20 க.செ .மீ . ZnSON 


= y க.செ.மீ. 

140.8 

N. 
ஃபெர்ரோசயனைடு 


VX 4 WA 


ZnSO , கரைசலின் திறன் 


140-8x20 N. 


} 
} = 2 


துத்தநாகத்தின் சமான் எடை 
எண் 


65.38 

2 


= 


32.69 


எடுத்துக்கொண்ட துத்தநாகச் 
சல்ஃபேட்டிலுள்ள துத்த 
நாகத்தின் எடை 


VX 4 W ,, 
140.8 X 20 


X 


32.69 

10 


கொடுக்கப்பட்ட துத்தநாகச் 
சல்ஃபேட்டில் துத்தநாகத்தின் 
சதவீதம் 


* 


VX4W , 
140-8x20 


- 


32.69 
X 

10 


100 


X 


WW 


செய்முறை வினு : 


கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள துத்தநாகத்தை நிர்ணயம் 
செய் . A. R. துத்தநாகச் சல்ஃபேட் கொடுக்கப்பட்டுள்ளது . 


83 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


செய்முறைக் குறிப்பு : 


உபயோகித்து 


1 , A. R. துத்தநாகச் சல்ஃபேட்டை 
அளவறி கரைசல் தயாரித்துக் கொள் . 


2. தோராய டெசி நார்மல் பொட்டாசியம் ஃபெர்ரோசய 
னைடுக் கரைசல் தயாரித்து அளவறி . 


3. கொடுக்கப்பட்ட துத்தநாக உப்பின் கரைசலைக் குறிப் 
பிட்ட அளவுக்கு நிறைவு செய்துகொண்டு அளவறியப்பட்ட 
ஃபெர்ரோசயனைடுக் கரைசலுடன் தரம் பார் . துத்தநாகத்தின் 
எடையைக் கணக்கிடு . 


4. எடையறி பகுப்பு 
( Gravimetric Analysis ) 


எடையறி பகுப்பாய்வில் உபயோகிக்கப்படும் கருவிகளைப் 
பற்றியும் , செயல்முறைகளையும் 

நன்கு 

தெரிந்துகொள்ள 
வேண்டும் . கீழ்க்காணும் செயல்முறைகள் முக்கியமானவை . 


( 1 ) வீழ்படிவாக்கல் 


( 2 ) வீழ்படிவைக் கழுவி வடிகட்டுதல் 
( 3 ) வீழ்படிவை உலர வைத்து , சுட்டு , எடை போடுதல் 
எடையறி பகுப்பாய்வில் வீழ்படிவாக்க , வரையறுக்கப்பட்ட 
ஒரு முறையை உபயோகிக்க முடியாது . வீழ்படிவின் தன்மைக் 
கேற்பச் செயல்முறைகள் மாறுபடும் . 


பொதுவாக நீர்த்த கரைசலை முகவையில் எடுத்துக்கொண்டு 
வீழ்படிவாக்கும் வினைப்பொருளைத் துளித்துளியாக நன்றாகக் 
கலக்கிக்கொண்டே சேர்க்கவேண்டும் . வினைப் பொருளைச் 
சற்று அதிகமாகச் சேர்க்கவேண்டும் . தெளிந்த தேறலுடன் 
ஒரு துளி வினைப் பொருளைச் சேர்த்து வீழ்படிவாவது முற்றுப் 
பெற்றுவிட்டதா என்பதைச் சோதித்துப் பார்க்கவேண்டும் . 
ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு போன்ற கூழ்பிரிகை நிலையிலுள்ள 
வீழ்படிவுகளைத் தவிர மற்றவற்றை வடிகட்டுமுன் சிறிது நேரம் 
மெள்ளக் கொதிக்கவைக்கவேண்டும் ; அல்லது பல மணி நேரம் 
அசைக்காமல் வைத்திருக்க வேண்டும் . 


வீழ்படிவைக் கழுவி வடிகட்டுதல் 

வீழ்படிவை வடிகட்டி அளவறி வடிதாள்களும் , பொக்குப் 
பளிங்கு மூசையும் (Sintered glass crucible ) பெரும்பாலும் பயன் 
படுத்தப்படுகின்றன . 


90 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


அளவறி வடிதாள் : அளவறி வடிதாளை எரித்தால் மிகச் 
சிறிதளவே சாம்பல் உண்டாகும் . 11 செ.மீ. விட்டமுள்ள 
வடிதாளை எரித்தால் உண்டாகும் சாம்பல் 0.0001 கிராமை விட 
அதிகம் இருக்கக்கூடாது . இத்தகைய தாள்கள் தயாரிக்கப்படும் 
பொழுது அவை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , ஹைட்ரோ 
ஃபுளோரிக் அமிலம் ஆகியவற்றால் கழுவப்படுகின்றன . பல 

நுண் துளைகளையுடைய அளவறி வடிதாள்கள் 
கிடைக்கின்றன . வீழ்படிவின் நிலைக்கும் , துகள்களின் பருமனுக் 
கும் ஏற்றபடி வடிதாளை உபயோகிக்க வேண்டும் . 


அளவுகளில் 


" வாட்மன் ) 

அளவறி வடிதாள்கள் ( Whatman quantitative 
filter - papers ) சிறந்தவை எனக் கருதப்படுகின்றன . இவைகள் 
பல அளவுகளில் கிடைக்கின்றன . 9.11 செ.மீ. 

விட்டமுள்ள 
தாள்கள் அதிகமாகப் பயன்படுத்தப்படுகின்றன . மிக நுண்ணிய , 
நடுத்தர , பெரிய துகள்களையுடைய வீழ்படிவுகளை வடிகட்ட 
முறையே 42 , 40 , 41 

வடிதாள்களை 

உபயோகிக்க 
வேண்டும் . முக்கியவகை வாட்மன் வடிதாள்களைப் பற்றிய 
விவரங்கள் கீழ்க்காணும் அட்டவணையில் 

கொடுக்கப்பட் 
டுள்ளன . 


எண் 


வடிதாள் வடிகட்டும் துளைகளின் 
எண் வேகம் 

சராசரி 
விட்டம் 


உபயோகம் 


41 


விரைவு 


4.1 


Fe ( OH ) , போன்ற கூழ் 
பிரிகை நிலையிலுள்ள 
வீழ்படிவுகளுக்கு 
ஏற்றது 


40 


நடுத்தரம் 


2.4 | 


பெரும்பாலான வீழ்படிவு 
களுக்கேற்றது 


Bas 


42 


தாமதம் 


1.1 


BasO , போன்ற மிக நுண் 
ணிய வீழ்படிவுகளுக் 
கேற்றது 


வடிகட்டும் பொழுது புனலின் தண்டுப்பகுதியில் (Stem ) வடிநீர் 
எடையறி பகுப்பு 

91 
வாட்மன் -42 வடிதாள்கள் மிக நுண்ணிய துகள்களையும் 
கீழே விடாது தடுக்கும் . ஆயினும் இவற்றை உபயோகித்தால் 
வடிகட்ட நீண்ட நேரமாகும் . எனவே , இவற்றை அதிகம் 
உபயோகிப்பதில்லை . 

மேற்கூறியவையல்லாமல் நைட்ரிக் அமிலம் உபயோகித்துத் 
திடப்படுத்தப்பட்ட வடிதாள்களும் உண்டு . இவற்றை எரிக்கும் 
பொழுது மிகக் குறைந்த அளவே சாம்பல் உண்டாகும் . 541 , 
540 , 542 எண்களிடப்பட்ட இத் தாள்கள் மிகத் துல்லியமான 
சோதனைகளுக்கு ஏற்றவை . 

வடிகட்டி சரியாக 60 ° கோணமுள்ள புனலை ( 6.25 செ.மீ. ) 
உபயோகிக்க வேண்டும் . 11 செ.மீ. விட்டமுள்ள அளவறி 
வடிதாளை ஒரு முறை மடித்து அரைவட்டமாக்க வேண்டும் . 

படம் 12 
மீண்டுமொரு முறை மடித்துக் கால் வட்டமாக்க வேண்டும் . 
ரண்டாவது 

முறை மடிக்கும்பொழுது முதல் மடிப்பின் இரு 
நுனிகளும் ஒன்றோடொன்று பொருந்தாமல் சற்று 

விலகி 
இருக்கும்படி ( 2-3 மி.மீ. ) மடிக்க வேண்டும் . படத்தில் 
காட்டியபடி சிறிய பகுதியின் முனையைச் சிறிது கிழித்துவிட்டு , 
வடிதாளைக் கூம்புபோல் விரித்துப் புனலில் வைக்கவேண்டும் . 
வடிதாளின் மேற்பகுதி புனலில் நன்கு பொருந்தும்படி செய்து , 
வாலை வடி நீர் தெளித்து , வடிதாளைப் புனலில் நிலைப்படுத்த 
வேண்டும் . 

சரியாகப் பொருத்தப்பட்டிருந்தால் 


வடிதாள் 


நிறைந்திருக்கும் . 


தண்டுப்பகுதியி 


லிருக்கும் 


வடிநீர் 


92 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


வடிகட்டியிலிருக்கும் நீர்மத்தை உறிஞ்சி வடிகட்டு தலைத் 
துரிதமாக்குகிறது . படத்தில் காட்டியபடி வளைக்கப்பட்ட 
கண்ணாடிக் குழாயைத் தண்டுடன் பொருத்தி வடிகட்டும் 
வேகத்தை மேலும் அதிகரிக்கலாம் . 


படம் 13 


பெர்ரிக் ஹைட்ராக்சைடு போன்ற வீழ்படிவுகளை 
வடிகட்டக் குழாய்த் தண்ணீரால் இயங்கும் காற்றொழிப்பொறி 
யைப் ( filter -pump ) பயன்படுத்தவேண்டும் . 


எடையறி பகுப்பு 


93 


படம் 14 


வடிகட்டுதல் : வீழ்படிவாக்கப்பட்டபின் போதிய நேரம் 
முகவையை அசைக்காமல் வைத்திருக்கவேண்டும் . முகவையின் 
மூக்கில் (spout ) கண்ணாடிக் குச்சியை வைத்துத் தெளிந்த தேறலை 
வடிகட்டியில் ( படம் 15 ) இறுத்துவிட வேண்டும் . வடிகட்டும் 
பொழுது வடிதாளின் விளிம்பிலிருந்து சுமார் 1 செ.மீ. கீழேதான் 
நீர்மம் இருக்க வண்டும் . வீழ்படிவை முகவையிலேயே நிறுத்திக் 
கொண்டு வீழ்படிவுடன் சிறிது கழுவும் நீர்மத்தைச் சேர்த்துக் 
கலக்கித் தெளியவைத்துத் தேறலை மீண்டும் வடிகட்டியில் 
இறுத்துவிட வேண்டும் . இவ்வாறு மூன்று அல்லது நான்கு முறை 
கழுவியபின் வீழ்படிவை வடிகட்டிக்கு மாற்ற வேண்டும் . வீழ்படி 
வுடன் சிறிது கழுவும் நீர்மத்தைச் சேர்த்து நன்றாகக் கலக்கிக் 
கலவையை வடிகட்டியில் ஊற்ற வேண்டும் . முகவையில் ஒட்டிக் 
கொண்டிருக்கும் வீழ்படிவுத் துகள்களைச் சேகரித்து வடிகட்டிக்கு 
மாற்றச் சிறிய ரப்பர்க்குழாய் பொருத்தப்பட்ட கண்ணாடிக் 
குச்சியைப் ( போலீஸ் மேன் ) பயன்படுத்தலாம் . இன்னும் 

ஒட்டிக்கொண்டிருக்கும் வீழ்படிவைப் படத்தில் 
காட்டியவாறு பீற்றுக் குழாயிலிருந்து நீரைச் செலுத்தி வடிகட் 
டிக்கு மாற்ற வேண்டும் . வடிநீருடன் தகுந்த வினைப்பானைச் 
சேர்த்து , கழிவுப் பொருள்கள் ( impurities ) முற்றிலும் நீங்கி 
விட்டதா எனச் சோதித்துப் பார்த்துக் கொள்ள வேண்டும் . 


முகவையில் 


94 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


3 


மது 


படம்15 


W 


குளிர 


வெப்பப்படுத்தி செம் 
உலர்ந்தபின் வீழ்படிவுடன் வடிதாளைப் 
எடையறி பகுப்பு 

95 
வீழ்படிவுடன் வடிதாளைச் சாம்பலாக்கும் முறை : 

இச் செய்முறையில் பீங்கான் அல்லது சிலிகா மூசைகள் 
( porcelain or silica crucibles ) பயன்படுத்தப்படுகின்றன . சிலிகா 
மூசைகள் பீங்கான் மூசைகளை விட அதிக வெப்ப அதிர்ச்சியைத் 
தாங்கக் கூடியவை . எனவே , சிலிகா மூசைகளை உபயோகிப்பது 
நல்லது . மூடியுடன் மூசையை முக்காலித் தாங்கியின் மீது 
(tripod - stand ) வைக்கப்பட்டுள்ள பைப் களிமண் முக்கோணத் 
தில் ( pipe - clay triangle ) வைத்து வெப்பப்படுத்த வேண்டும் . செம் 
புன் ன் பர்னரை அகற்றிவிட்டு , வெப்பம் சற்றுத் தணிந்தபின் , 
மூடியையும் மூசையையும் உலர்த்தும் பாண்டத்தில் 

படம் 16 
வைத்து எடை போடவேண்டும் . மீண்டும் வெப்பப்படுத்திக் 
குளிர வைத்து எடை போடவேண்டும் . இவ்வாறு ஒத்தவை 
யான எடைகள் வரும்வரை செய்யவேண்டும் . 

வடிகட்டியை வெப்பக் காற்றடுப்பில் ( air - oven ) வைத்து 
வடிதாளைப் புனலிலிருந்து எளிதாக எடுக்குமளவிற்கு உலர்த்த 
வேண்டும் . 
லிருந்து எடுத்துப் படத்தில் காட்டியபடி மடித்து , வீழ்படிவு 
மூசையின் அடிப்பாகத்தில் இருக்கும்படி வைக்க வேண்டும் . 


புனலி 


96 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


உ 


11 


3 


4 


படம் 17 


மூசையைச் சாய்வாகப் பைப் களிமண் முக்கோணத்தில் 
வத்து , படத்தில் காட்டியபடி மூடி , சிறிய சுடரால் மூடியின் 
பாகத்தை வெப்பப்படுத்த வேண்டும் . 


பர்ன 


தாள் 


எடையறி பகுப்பு 

97 
வெப்பக் காற்றால் வடிதாளும் வீழ்படிவும் நன்கு உலர்ந்து 
விடும் . பின்னர் மூசையை வெப்பப்படுத்தி வடிதாளைக் கருகச் 
செய்யவேண்டும் . வடிதாள் கரு 
கும்பொழுது இலேசாகப் புகை 
வந்துகொண்டிருக்கும் . புகை 
வருவது அதிகமானால் 
ரைச் சற்று நேரம் அகற்றிவிட 
வேண்டும் ; 

இல்லையேல் தீப் 
பிடித்துக்கொள்ளும் . தீப்பிடித் 
துக்கொண்டால் 

மூடியால் 
மூசையை மூடி , உடனே தீயை 
அணைத்துவிட வேண்டும் . வடி 

முற்றிலும் கருகியபின் , 
தேவையானபடி 

மூசையைச் 
சாய்த்து வைத்து , கரித்துகள் 
கள் முற்றிலும் நீங்கும்படி மூசை 
யைப் பழுக்கக் காய்ச்சவேண் 
டும் . மூடியில் கரித்துகள்கள் 
படிந்திருந்தால் மூடியைத் தனி 
யாக வெப்பப்படுத்திக் கரியை 
நீக்கவேண்டும் . கரித்துகள்கள் 
. முற்றிலும் நீங்கிய 

படம் 18 
மூசையை நன்கு மூடி , வீழ்படிவைத் தேவையான வெப்ப 

லையில் 15-20 நிமிடங்கள் சுடவேண்டும் . பின்னர் , புன்சன் 
பர்னரை அகற்றிவிட்டு , வெப்பம் சற்றுத் தணிந்தபின் , மூடி 
யுடன் மூசையை உலர்த்தும் பாண்டத்தில் குளிர வைத்து எடை 
போடவேண்டும் . ஒத்தவையான எடைகள் வரும்வரை வெப்பப் 
படுத்தி , குளிரவைத்து எடை போடவேண்டும் . 


பின் , 


மூசையைப் பைப் களிமண் முக்கோணத்திலோ உலர்த்தும் 
பாண்டத்திலோதான் வைத்திருக்க வேண்டும் ; மேசைமீது 
வைக்கக்கூடாது . 

மூசை 

வெப்பமாக இருக்கும்பொழுது ம 
மேசைமீது வைத்தால் மேசை கருகி , மூசை ஒட்டிக்கொள்ளும் . 


மூசை இடுக்கி ( Crucible Tongs) : மூசையையும் மூடியையும் 

: 
எடுக்க இடுக்கியை உபயோகிக்க வேண்டும் . மெருகு "தாளால் 
தேய்த்து இடுக்கியைச் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் . 
இடுக்கியை மேசையின்மீது வைக்கும்பொழுது நுனி மேல் 
நோக்கி இருக்கும்படி வைக்கவேண்டும் . 

7 


C 


ஒட்டிக்கொண்டிருக்கும் வீழ்படிவை விடுபடச் செய்யவேண்டும் . 

ஒட்டகமயிர்த் தூரிகையினால் 
உலர வைக்க வேண்டும் . 
98 செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 

படம் 19 
வீழ்படிவைப் பிரித்துவிட்டு வடிதாளைத் தனியே சாம்பலாக்குதல் : 

கூறியது போல் வெப்பப்படுத்திக் குளிர வைத்து 
வெற்று மூசையின் எடையைக் கண்டுபிடித்துக் கொள்ள 
வேண்டும் . வீழ்படிவுடன் வடிகட்டியை வெப்பக் காற்றடுப்பில் 
வைத்து உலர்த்த வேண்டும் . புனலிலிருந்து வடிதாளைக் கவன 
மாக எடுத்து , வடிதாளை இலேசாக விரலால் நசுக்கி , வடிதாளில் 
காற்று வீசாத இடத்தில் சுத்தமான மேசைமீது வீழ்படிவின் 
நிறத்திற் கெதிரான நிறமுடைய ( கறுப்பு அல்லது வெள்ளை ) , 
பளபளப்பான , 25 செ.மீ. சதுரத் தாளை வைத்து 
மத்தியில் வீழ்படிவைக் கொட்ட வேண்டும் . தாளின் மேல் சிதறி 

( 
brush ) ஒன்று சேர்த்து , உலர்ந்த புனலினால் மூடிவிடவேண்டும் . 
இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கும் வீழ்படிவுடன் 
எடை போடப்பட்ட மூசையில் வைத்து முன்பு கூறியபடி சாம்ப 
லாக்க வேண்டும் . மூசை குளிர்ந்த பின் , சிதைவுற்றிருக்கும் 
வீழ்படிவைத் தேவையான நிலைக்கு மாற்ற , தகுந்த வினைப் 
பானைச் சேர்த்துச் சிறிய சுடரை உபயோகித்துக் கவனமாக 

மூசை குளிர்ந்தபின் வீழ்படிவு முழு 
வதையும் மூசைக்கு மாற்றித் தேவையான 
படுத்தித் குளிரவைத்து எடை போட வேண்டும் . 


முன் 


அதன் 


வடி தாளை 


அளவு வெப்பப் 


பொக்குப்பளிங்கு மூசைகள் : இவை பைரக்ஸ் (Pyrex ) அல்லது 
ஜெனா (Jena ) போன்ற உயர்ரகக் கண்ணாடியால் தயாரிக்கப்படு 


எடையறி பகுப்பு 


99 


கின்றன . இவற்றின் அடிப்பாகத்தில் கண்ணாடிப் பொடியினால் 
செய்யப்பட்ட நுண்துளைகள் மலிந்த கண்ணாடித் தட்டு உருக்கிப் 
பொருத்தப்பட்டுள்ளது . பல அளவுகளில் நுண்துளைகளையுடைய 
வடிதட்டுப் பொருத்தப்பட்ட மூசைகள் உள்ளன . நுண் துளை 
களின் அளவைப் பொறுத்து வடிதட்டுகள் 1 , 2 , 3 , 4 
இலக்கமிடப்படுகின்றன . இவ் வடிதட்டுகளில் உள்ள நுண்துளை 
களின் சராசரி விட்டம் முறையே 100-200 4 , 40-50 4 , 
20-30 1 , 5-10 11 ஆகும் . மூசையில் பொறிக்கப்பட்டிருக்கும் 
எண் வடிதட்டின் நுண் துளைகளின் அளவைக் குறிக்கிறது . 


என 


காற்றெழி விசைப்பொறிக்கு 


படம் 20 
1. பொக்குப்பளிங்கு மூசை 
2. ரப்பர்க் கூம்பு ( Rubber cone ) 
3. புக்னர் குடுவை (Buchner flask ) 
4. இடைப்பட்ட சீசா ( Intermediate bottle ) 


பெரும்பாலும் IG3 , 1G4 ஆகிய மூசைகள் பயன்படுத்தப்படு 
கின்றன . IG3 , IG4 ஆகிய குறியீடுகளில் 1 என்பது மூசையின் 
அமைப்பையும் கொள் திறனையும் , G என்பது வடிதட்டுக் 


புன்சன் பர்னரைடு 
100 

செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 
கண்ணாடியின் தரத்தையும் , 3 , 4 என்பவை நுண்துளைகளின் 
அளவுகளையும் குறிக்கின்றன . IG4 பேரியம் சல்ஃபேட் போன்ற 
நுண்ணிய வீழ்படிவுகளை வடிகட்ட உபயோகிக்கப்படுகிறது . 
நடுத்தர வீழ்படிவுகளுக்கு IG3 உபயோகிக்கப்படுகிறது . துரித 
மாக வடிகட்டக் காற்றொழி விசைப்பொறி ( Vacuum pump ) 
உபயோகிக்கப்படுகிறது . 

வடிகட்டக் காற்றொழி விசைப்பொறியை உபயோகிக்கும் 
பொழுது , எல்லா வீழ்படிவுகளுக்கும் IG4 

மூசையைப் 
பயன்படுத்துவது நல்லது . 

சோதனை முடிந்தபின் பொக்குப்பளிங்கு மூசையைக் கழுவ 
நீர் , ( 1 : 1 ) நைட்ரிக் அமிலம் , அடர் அம்மோனியாக் கரைசல் 
ஆகியவற்றை உபயோகிக்கலாம் . இவற்றில் நீங்காத கறைகளை 
நீக்க 1 % EDTA- ன் சோடியம் உப்புக் கரைசலை முகவையில் 
எடுத்துக்கொண்டு . பொக்குப்பளிங்கு மூசையைக் கரைசலில் 
வைத்துக் கொதி நிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும் . கழுவிய 
பின் மூசையைச் சிறிய முகவையிலுள்ள நீர்த்த நைட்ரிக் 
அமிலத்தில் மூசையின் வடிதட்டு மூழ்கியிருக்கும்படி வைத் 
திருக்க வேண்டும் . 
சோதனை 1 

படிகப் பேரியம் குளோரைடில் உள்ள படிகநீரை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

படிகப் பேரியம் குளோரைடை 100 ° C- க்கு மேல் வெப்பப் 
படுத்தினால் அது படிக நீர் முழுவதையும் இழந்துவிடுகிறது . 

BaC1 , . 2H , O -- > BaCl, + 2H , O 
நீரற்ற பேரியம் குளோரைடு 1400 ° C- க்கு மேல் வெப்பப் 
படுத்தினால் தான் சிதைவுறும் . எனவே , படிக நீரைப் போக்கப் 
பேரியம் குளோரைடை நன்கு வெப்பப்படுத்தலாம் . 
செய்முறை : 
சுத்தமான பீங்கான் சிலிகா 

மூசையை மூடியுடன் பைப் 
களிமண் முக்கோணத்தில் வைத்து நன்கு வெப்பப்படுத்து . 
மூசையையும் மூடியையும் உலர்த்தும் பாண்டத்தில் ( desiccator ) 
வைத்துக் குளிர வை . நன்றாகக் குளிர்ந்த பின் வேதியியல் 


எடையறி பகுப்பு 


101 


எடை 


தராசில் துல்லியமாக எடை போடு . மீண்டும் வெப்பப்படுத்திக் 
குளிரவைத்து , போடு . இவ்வாறு 

ஒத்தவையான 
எடைகள் வரும்வரை செய் . பேரியம் குளோரைடை மூசையி 
லெடுத்துக்கொண்டு மீண்டும் துல்லியமாக எடைபோடு . 
மூடி 
யிட்டு பைப் களிமண் முக்கோணத்தில் வைத்துச் சிறிய சுடரைக் 
கொண்டு மெதுவாக வெப்பப்படுத்து . இந் நிலையில் 10 நிமிடங்கள் 
வெப்பப்படுத்தி உலர்த்தும் பாண்டத்தில் குளிர வைத்து எடை 
போடு . மீண்டும் வெப்பப்படுத்திக் குளிர வைத்து எடைபோடு . 
இவ்வாறு ஒத்தவையான எடைகள் வரும்வரை செய் . 
1 ( தொடர்ந்து வரும் இரு எடைகளின் வித்தியாசம் 0.0002 
கிராமைவிடக் குறைவாக இருக்கும் வரை செய் . ) 

படிக நீரின் 
சதவீதத்தைக் கணக்கிடு . 


= W. கி . 


W , கி . 


கணிப்பு : 

மூசையின் எடை ( மூடியுடன் ) 
படிகப் பேரியம் குளோரை 

டுடன் மூசையின் எடை 
எடுத்துக்கொண்ட படிகப் 

பேரியம் குளோரைடின் எடை 
கடைசியாக வெப்பப்படுத்திய 

பின் எடை 
படிக நீரின் எடை 


} = ( w ;-w ) கி . 


} 


Wg 


( w ,-W .) கி . 


} 


-- 


படிக நீரின் சதவீதம் 


w , -W : 
W. - W 


X 100 


சோதனை 2 

பேரியத்தை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

பொட்டாசியம் சல்ஃபேட் அல்லது சல்ஃப்யூரிக் அமிலம் 
சேர்த்துப் பேரியம் , பேரியம் சல்ஃபேட்டாக வீழ்படிவாக்கப் 
பட்டு , வீழ்படிவு வடிதாளுடன் சுடப்படுகிறது . கிடைக்கும் 
பேரியம் சல்ஃபேட்டை எடை போட்டுப் பேரியம் நிர்ணயிக்கப் 
படுகிறது . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட பேரியம் குளோரைடுக் கரைசலை அளவறி 
குடுவையில் 100 க.செ.மீ. - க்கு நிறைவு செய்துகொள் . 


102 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


லிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை ஒரு 
400 க.செ.மீ. முகவையில் எடுத்துக்கொண்டு அதனுள் ஒரு 
கண்ணாடிக் குச்சியை வை . 5 க.செ.மீ. நீர்த்த ஹைட்ரோ 
குளோரிக் அமிலமும் , சுமார் 150 க.செ.மீ. நீரும் சேர்த்து 
முகவையைக் கண்ணாடித் தட்டினால் மூடி , கரைசல் கொதிக்கும் 
வரை வெப்பப்படுத்து . சிறிய முகவையொன்றில் சிறிது நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலத்தை எடுத்துக் கொதிக்கும்வரை வெப்பப் 
படுத்து . வெப்பப்படுத்திய அமிலத்தைப் பிப்பெட்டில் எடுத்துக் 
கொள் . கண்ணாடித் தட்டை அகற்றிவிட்டு முகவையிலுள்ள கரை 
சலைக் கண்ணாடிக் குச்சியால் நன்கு கலக்கிக்கொண்டே அமிலத் 
தைத் துளித்துளியாகச் சேர் . சுமார் 10 க.செ.மீ. அமிலம் தேவைப் 
படும் . வீழ்படிவு கீழே படியும்வரை முகவையைச் சிறிதுநேரம் 
அசைக்காமல் வைத்திரு . பேரியம் முழுவதும் வீழ்படிவாகி 
விட்டதா எனச் சோதித்துப் பார்க்கத் தேறலுடன் சில துளி 
சல்ஃப்யூரிக் அமிலம் சேர் . பேரியம் முழுவதும் ஏற்கெனவே 
வீழ்படிவாகி யிருந்தால் தேறல் கலங்கலாகாது . மேலும் , வீழ் 
படிவு உண்டாகித் தேறல் கலங்கலானால் இன்னும் 2 அல்லது 
3 க.செ.மீ. அமிலத்தைத் துளித்துளியாக முன்போலவே சேர் .. 
மீண்டும் சோதித்துப் பார் . வீழ்படிவாவது முற்றுப்பெற்றபின் 
மேலும் சுமார் 

2 க.செ.மீ. சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்த்து 
முகவையை மூடித் தண்ணீர்த் தொட்டியில் ( water bath ) 
வைத்து ஒருமணி நேரம் வெப்பப்படுத்து . அளவறி வடிதாளை 
( வாட்மன் -42 ) உபயோகித்துத் தயாரித்த வடிகட்டியில் 
தேறலை இறுத்துவிடு . வீழ்படிவுடன் சிறிது வெந்நீர் சேர்த்துக் 
கலக்கித் தெளிய வைத்து , தேறலை மீண்டும் வடிகட்டியில் 
இறுத்துவிடு . இவ்வாறு இரண்டு அல்லது மூன்று முறை கழுவிய 
பின் வீழ்படிவை வடிகட்டிக்கு மாற்று . முகவையில் ஒட்டிக் 
கொண்டிருக்கும் வீழ்படிவுத் துகள்களைச் சேகரித்து வடிகட்டிக்கு 
மாற்றச் சிறிய ரப்பர்க் குழாய் பொருத்தப்பட்ட கண்ணாடிக் 
குச்சியை ( போலீஸ் மேன் ) உபயோகிக்கலாம் . வடிகட்டியி 
லுள்ள வீழ்படிவை வடிநீரில் சல்ஃபேட் அயனி இல்லாதவரை 
கழுவு . 

ஒரு துளி பேரியம் குளோரைடுக் கரைசலை 4 அல்லது 
5 க.செ.மீ. வடி நீருடன் சேர்த்தால் 

கலங்கலாகக் 
கூடாது . வடிநீரை , நன்கு கழுவிய முகவையில் சேகரித்துக் 
கீழே கொட்டிவிடு . இவ்வாறு செய்வது தவறி , வீழ்படிவு 
கீழிறங்கிவிட்டாலும் திரும்ப வடிகட்டி , வீழ்படிவைச் சேகரித்துக் 
கொள்ள ஏதுவாயிருக்கும் . வடிதாளைப் புனலிலிருத்து எளிதாக 
எடுக்குமள விற்கு வடிகட்டியை வெப்பக் காற்றடுப்பில் ( air - oven ) 
உலர்த்து . வீழ்படிவுடன் 

வடிதாளை 

போடப்பட்ட 
வைத்துக் கவனமாகச் சாம்பலாக்கு . வடிதாள் 


எடை 


மூசையில் 


எடையறி பகுப்பு 


103 


முற்றிலும் கருகியபின் , தேவையான படி மூசையைச் சாய்த்து 
வைத்துக் கரித்துகள்கள் முற்றிலும் நீங்கும்படி மூசையைப் 
பழுக்கக் காய்ச்சு . வடிதாளைக் கருக்கும்பொழுது மூசையின் 
மூடியில் கரித்துகள்கள் படிந்திருந்தால் மூடியைத் தனியாக 
வெப்பப்படுத்திக் கரியை நீக்கு . கரித்துகள்கள் முற்றிலும் நீங்கிய 
பின் மூசையை நன்கு மூடி வீழ்படிவைச் செம்பழுப்பு நிலையில் 
15 நிமிடங்கள் சுடு . புன் சன் பர்னரை அகற்றிவிட்டு , வெப்பம் 
சற்றுத் தணிந்தபின் மூடியுடன் மூசையை உலர்த்தும் பாண்டத் 
தில் வைத்துக் குளிரவை . குளிர்ந்தபின் வீழ்படிவுடன் மூசை 
யின் எடையைக் கண்டுபிடி . மீண்டும் 10 நிமிடங்கள் வீழ்படி 
வைச் சுட்டுக் குளிரவைத்து எடைபோடு . இவ்வாறு ஒத்தவை 
யான எடைகள் வரும்வரை திரும்பச் செய் . 


கணிப்பு : 


Baso ., 


Ba 


233 : 4 


137.4 


மூசையின் எடை ( மூடியுடன் ) = w , கி . 
வீழ்படிவுடன் மூசையின் எடை = W , கி . 
வீழ்படிவின் எடை 

= ( w , -W . ) கி . 
கொடுக்கப்பட்ட கரைசலி 

137.4 
லுள்ள பேரியத்தின் எடை 

= (( w , -w ) X 233.4x5 கி . 


} 


சோதனை 3 

குளோரைடை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

குளோரைடு , சில்வர் நைட்ரேட்டுக் கரைசல் சேர்த்துச் 
சில்வர் குளோரைடாக வீழ்படிவாக்கப்படுகிறது . வீழ்படிவை 
வடிகட்டி , வடிதாளைத் தனியே சாம்பலாக்கிய பின் , வீழ்படிவும் 
சேர்க்கப்பட்டு இலேசாக வெப்பப்படுத்தப்படுகிறது . சில்வர் 
குளோரைடை எடை போட்டுக் குளோரைடு நிர்ணயிக்கப் 
படுகிறது . அளவறி வடிதாளை உபயோகிப்பதைவிடப் பொக்குப் 
பளிங்கு மூசையை உபயோகித்துச் செய்வது நல்லது . சில்வர் 
குளோரைடு ஒளியினால் சிதைவுறுமாகையால் வீழ்படிவைக் 
கூடுமானவரை ஒளிபடாது பாதுகாக்கவேண்டும் . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட கரைசலை அளவறி குடுவையில் 100 
க.செ.மீ. - க்கு நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 


104 


செய்முறைக் கனிம வேதியியல்- அளவறி பகுப்பு 


உதவியால் 20 க.செ.மீ. கரைசலைப் பழுப்பு நிறத் தாள் சுற்றிய 
முகவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 5 க.செ.மீ. 
நீர்த்த நைட்ரிக் அமிலமும் , 100 க.செ.மீ. நீரும் சேர் . 
கரைசலைக் கண்ணாடிக் குச்சியால் நன்கு கலக்கிக்கொண்டே 2 % 
சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலை மெதுவாகச் சேர் . சுமார் 20 
க.செ.மீ. கரைசல் தேவைப்படும் . தேவைக்குச் சற்று அதிக 
மாகச் சில்வர் நைட்ரேட்டுக் கரைசல் சேர்த்தவுடன் வீழ்படிவு 
தோய்ந்துவிடும் . தேவைக்குமேல் மிக அதிக அளவு சில்வர் 
நைட்ரேட்டுக் கரைசல் 

சேர்க்கக்கூடாது . 

முகவையைக் 
கொதிக்கும் தண்ணீர்த் தொட்டியில் வைத்துக் கரைசலை நன்கு 
கலக்கிக்கொண்டே 5 நிமிடங்கள் வெப்பப்படுத்து . இதனால் 
வீழ்படிவு தோய்ந்து தேறல் தெளிவாகிவிடும் . தேறலுடன் ஒரு 
துளி சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலைச் சேர்த்துக் குளோரைடு 
முழுவதும் வீழ்படிவாகிவிட்டதா எனச் சோதித்துப் பார் . 
முகவையைப் பழுப்பு நிறத் தாள் ஒட்டப்பெற்ற கண்ணாடித் 
தட்டினால் மூடி இருளான இடத்தில் ஓரிரு மணி நேரம் 
வைத்திரு . மூடியின் அடிப்பாகத்தைச் சிறிது நீரில் கழுவி , 
கழுவியனவற்றையும் முகவையில் சேகரித்துக் கொள் . அளவறி 
வடிதாளை ( வாட்மன் - 40 ) உபயோகித்துத் தயாரித்த வடி 
கட்டியில் தேறலை இறுத்துவிடு . வீழ்படிவுடன் சிறிது நைட்ரிக் 
அமிலம் கலந்த நீர் சேர்த்து நன்றாகக் கலக்கித் தெளிய 
வைத்துத் தேறலை மீண்டும் 

வடிகட்டியில் 

இறுத்துவிடு . 
இவ்வாறு இரண்டு அல்லது மூன்று முறை கழுவியபின் வீழ் 
படிவை வடிகட்டிக்கு மாற்று . வடிகட்டியில் உள்ள வீழ்படிவை , 
வடிநீரில் சில்வர் அயனி இல்லாதவரை அமிலம் கலந்த நீரால் 
கழுவு . 4 அல்லது 5 க.செ.மீ. வடிநீரை ஒரு சோதனைக் 
குழாயில் எடுத்து ஒரு துளி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
சேர்த்தால் அது கலங்கலாகக் கூடாது . முடிவில் நைட்ரிக் 
அமிலத்தைப் போக்க வாலை வடிநீரால் கழுவு . நீர் நன்றாக 
வடிந்தபின் வடிகட்டியை வெப்பக் காற்றடுப்பில் வைத்து 
உலர வை . வடிதாளை வீழ்படிவுடன் சாம்பலாக்கினால் வீழ்படிவு 
சிதைந்துவிடும் . எனவே , வடிதாளைத் தனியே சாம்பலாக்க 
வேண்டும் . 


புனலிலிருந்து வடிதாளைக் கவனமாக எடுத்து 

வடிதாளை 
இலேசாக விரலால் நசுக்கி , வடிதாளில் ஒட்டிக் கொண்டிருக்கும் 
வீழ்படிவை விடுபடச் செய் . காற்று வீசாத இடத்தில் சுத்தமான 
மேசைமீது 25 செ.மீ. சதுர , பளபளப்பான , கறுப்பு நிறத் தாளை 


1 100 க.செ.மீ. நீருடன் 1 க . செ . மீ . நீர்த்த நைட்ரிக் அமிலம் சேர்த்துக் 
கழுவும் நீர்மம் தயாரித்துக் கொள் . 


எடையறி பகுப்பு 

105 
வைத்து அதன் மத்தியில் வீழ்படிவைக் கவனமாகக் கொட்டு . 
சிதறிவிழும் துகள்களையும் ஒட்டகமயிர்த் தூரிகையினால் 
ஒன்றுசேர்த்து உலர்ந்த புனலால் மூடு . இன்னமும் ஒட்டிக் 
கொண்டிருக்கும் வீழ்படிவுடன் வடிதாளை எடை போடப்பட்ட 
மூசையில் முன் சோதனையில் கூறியபடி சாம்பலாக்கு . மூசை 
குளிர்ந்தபின் சாம்பலுடன் ஒரு துளி அடர் நைட்ரிக் அமிலமும் , 
ஒரு துளி அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்த்துச் 
சிறிய சுடரைக்கொண்டு 

உலர 

இதனால் 
சிதைவுற்ற வீழ்படிவு 

மீண்டும் சில்வர் குளோரைடாக 
மாற்றப்படுகிறது . பின் வீழ்படிவு முழுவதையும் . தூரிகையின் 
உதவியால் மூசைக்குக் 

மாற்று . வீழ்படிவுடன் 
மூசையைச் சிறிய சுடரை உபயோகித்து வெப்பப்படுத்தி , 
உலர்த்தும் பாண்டத்தில் குளிரவைத்து எடைபோடு . மீண்டும் 
இலேசாக வெப்பப்படுத்திக் குளிரவைத்து எடைபோடு . 
வாறு 

ஒத்தவையான எடைகள் வரும்வரை செய் . இதே 
போன்று மீண்டும் ஒருமுறை செய் .. 


கவனமாக 


வை . 


கவனமாக 


இவ் 


கணிப்பு : 


CL 


Agci 
143.3 


35-46 


- 


W கி . 


வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
குளோரைடின் எடை 


} 


35.46 
5wx 

143.3 


பொக்குப்பளிங்கு மூசையை 

உபயோகித்துக் குளோரைடை 
நிர்ணயித்தல் 


செய்முறை : 
சுத்தமாகக் கழுவப்பட்ட பொக்குப்பளிங்கு 

மூசையை 
( IG3 ) வெப்பக் காற்றடுப்பில் 130-150 ° C . வெப்ப நிலையில் 
உலர்த்தி , உலர்த்தும் பாண்டத்தில் குளிரவைத்து எடை போடு . 
ஒத்தவையான எடைகள் வரும்வரை வெப்பப்படுத்திக் குளிர 
வைத்து எடை போடு . 


முன்பு கூறியபடி குளோரைடைச் சில்வர் குளோரைடாக 
வீழ்படிவாக்கு . 

படம் 20 - ல் காட்டியபடி வடிகட்டியை 
அமைத்துக்கொண்டு தேறலைப் பொக்குப்பளிங்கு மூசையில் 
இறுத்துவிடு . வீழ்படிவுடன் சிறிது நைட்ரிக் அமிலம் கலந்த நீர் 


106 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


சேர்த்து நன்றாகக் கலக்கிக் தெளியவைத்துத் தேறலை மீண்டும் 
மூசையில் இறுத்துவிடு . இவ்வாறு இரண்டு அல்லது மூன்று 
முறை கழுவியபின் வீழ்படிவை மூசைக்கு மாற்று . வடி நீரில் 
சில்வர் அயனி இல்லாதவரை வீழ்படிவை அமிலம் கலந்த 
நீரால் கழுவு . 4 அல்லது 5 க.செ.மீ. வடி நீரை ஒரு சோதனைக் 
குழாயில் எடுத்து ஒரு துளி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
சேர்த்தால் அது கலங்கலாகக் கூடாது . முடிவில் நைட்ரிக் 
அமிலத்தைப் போக்க ஓரிருமுறை வாலை வடி நீரால் கழுவு . நீர் 
முற்றிலும் வடிந்த பின் , பொக்குப்பளிங்கு மூசையை வெப்பக் 
காற்றடுப்பில் 130-150 ° C . வெப்ப நிலையில் சுமார் ஒரு மணி 
நேரம் உலர்த்திக் குளிரவைத்து எடைபோடு . ஒத்தவையான 
எடைகள் வரும்வரை வெப்பப்படுத்திக் குளிரவைத்து எடை 
போடு . இதேபோன்று மீண்டு மொருமுறை செய் . 


சோதனை 4 

பேரியத்தைப் பேரியம் குரோமேட்டாக நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

பேரியம் , 10 % பொட்டாசியம் குரோமேட்டுக் கரைசல் 
சிறிது அதிக அளவு சேர்க்கப்பட்டுப் பேரியம் குரோமேட்டாக 
வீழ்படிவாக்கப்படுகிறது . இவ் வீழ்படிவு வடிகட்டப்பட்டு , 130 ° C 
வெப்ப நிலையில் உலர்த்தப்பட்டு , BaCrO , ஆக எடை போடப் 
படுகிறது . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட கரைசலை அளவறி குடுவையில் 100 க.செ. 
மீ . - க்கு 

நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 
உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை ஒரு முகவையில் எடுத்துக் 
கொள் . 5 க.செ.மீ. நீர்த்த அசெட்டிக் அமிலம் , 100 க.செ.மீ. 
நீர் , 5 கி . அம்மோனியம் குளோரைடு ஆகியவற்றைச் சேர்த்துக் 
கலவையை நன்றாகக் கலக்கு . சேர்க்கப்பட்ட அம்மோனியம் 
குளோரைடு கரைந்தபின் கலவையைக் கொதி நிலைக்கு வெப்பப் 
படுத்தி , 10 க.செ.மீ. 10 % பொட்டாசியம் குரோமேட்டுக் 
கரைசலைத் துளித்துளியாக நன்றாகக் கலக்கிக்கொண்டே சேர் . 
மீண்டும் 2-3 நிமிடங்கள் கொதிக்கவைத்து ஒரு நாள் முழுவதும் 

வைத்திரு . வீழ்படிவை எடையிடப்பட்ட 
பொக்குப்பளிங்கு மூசையில் வடிகட்டி , குளிர்ந்த நீரால் கழுவி , 
வீழ்படிவை 130 ° C . வெப்ப நிலையில் உலர்த்தி BaCrO , ஆக , 


அசைக்காமல் 


1 100 க செ.மீ. நீருடன் 1 க.செ.மீ. நீர்த்த நைட்ரிக் அமிலம் சேர்த்துக் கழுவும் 
நீர்மம் தயாரித்துக் கொள் . 


எடையறி பகுப்பு 


107 


எடைபோடு . ஒத்தவையான எடைகள் வரும்வரை உலர்த்திக் 
குளிரவைத்து எடைபோடு . இதேபோன்று மீண்டும் 


முறை செய் . 


கணிப்பு : 

BaCrO , = Ba 

253.4 137.4 
வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
பேரியத்தின் எடை 


WA . 


= 


137.4 
5 w x 

253-4 


சோதனை 5 
படிகப் பேரியம் குளோரைடை முற்றிலும் பகுத்தல் ( Complete 
analysis of hydrated Barium Chloride ) 


படிகப் பேரியம் குளோரைடை முற்றிலும் பகுக்க , கொடுக்கப் 
பட்ட மாதிரியில் ( i ) படிக நீர் , ( ii ) பேரியம் , ( iii) குளோரைடு 
ஆகியவற்றைத் தனித்தனியே நிர்ணயிக்கவேண்டும் . 


( i ) படிக நீரின் சதவீதத்தைச் சோதனை 1 - ல் கூறியபடி 
கண்டுபிடி . 


( ii ) குறிப்பிட்ட எடை படிகப் பேரியம் குளோரைடை 
வாலை வடி நீரில் கரைத்து அளவறி குடுவையில் கரைசல் 
தயாரித்துக் கொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 
20 க.செ.மீ. கரைசலை எடுத்துச் சோதனை 

2 - ல் கூறியபடி 
பேரியத்தை நிர்ணயித்து , படிகப் பேரியம் குளோரைடில் 
பேரியத்தின் சதவீதத்தைக் கணக்கிடு . 


( iii ) தயாரிக்கப்பட்ட கரைசலிலிருந்து 20 க.செ.மீ. 
கரைசலை எடுத்துச் சோதனை 3 - ல் கூறியுள்ள படி குளோரைடை 
நிர்ணயித்து , படிகப் பேரியம் குளோரைடில் , குளோரைடின் 
சதவீதத்தைக் கணக்கிடு . 


சோதனை 6 

காரீயத்தைக் காரியக் குரோமேட்டாக நிர்ணயித்தல் 
தத்துவம் : 


காரீய உப்புக் கரைசலுக்குப் பொட்டாசியம் குரோமேட்டும் , 
நீர்த்த அசெட்டிக் அமிலமும் சேர்த்துக் கரைசலிலுள்ள காரீயம் , 


கரைசலை 


எடைபோடி 
108 

செய்முறைக் கனிம வேதியியல்- அளவறி பகுப்பு 
காரீயக் 

குரோமேட்டாக வீழ்படிவாக்கப்படுகிறது . 
வடிகட்டப்பட்டு , 120 ° C- ல் உலர்த்தப்பட்டு , 

உலர்த்தப்பட்டு , PbCrO , ஆக 
எடை போடப்படுகிறது . 
செய்முறை : 
கொடுக்கப்பட்ட 

அளவறி குடுவையில் 
100 க.செ.மீ. - க்கு நிறைவு செய்துகொள் . இதிலிருந்து 
பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை ஒரு முகவையில் 
எடுத்து ,. 100 க.செ.மீ. நீரும் , சுமார் 5 க.செ.மீ. நீர்த்த 
அசெட்டிக் அமிலமும் சேர்த்துக்கொள் . முகவையிலுள்ள கரை 
சலைக் கொதி நிலைக்கு வெப்பப்படுத்தி , பிப்பெட்டிலிருந்து 4 % 
பொட்டாசியம் குரோமேட்டுக் கரைசலைத் துளித்துளியாகச் 
சேர் . 10 க.செ.மீ. குரோமேட்டுக் கரைசல் போதுமானதாக 
இருக்கும் . கலவையைச் சுமார் 5 நிமிட நேரம் மெதுவாகக் 
கொதிக்க வை . தேறல் இளமஞ்சள் நிறமுள்ள தாக இருக்க 
வேண்டும் . கலவையை எடை போடப்பட்ட பொக்குப்பளிங்கு 
மூசையில் வடிகட்டு . வீழ்படிவை 2 அல்லது 3 முறை வெந்நீரால் 
கழுவு . வீழ்படிவை 120 ° C- ல் உலர்த்தி , PbCrO , - ஆக எடை 
போடு . ஒத்தவையான எடைகள் வரும்வரை உலர்த்திக் 

இதேபோன்று மீண்டும் ஒரு 


முறை செய் . 


கணிப்பு : 


Pb 


PbCrO . 
323-2 


207-2 


WA . 


வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
காரீயத்தின் எடை 


- 


5W X 


207.2 

கி . 
323.2 


சோதனை 7 


காரீயத்தைக் காரீயச் சல்ஃபேட்டாக நிர்ணயித்தல் 


தத்துவம் : 

காரீயம் , சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்க்கப்பட்டுக் காரீயச் 
சல்ஃபேட்டாக வீழ்படிவாக்கப்படுகிறது . வீழ்படிவை நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலம் , ஆல்கஹால் ஆகியவற்றால் கழுவிச் 
சாம்பலாக்கி PbSo , ஆக எடை போட வேண்டும் . 


எடையறி பகுப்பு 


109 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட காரீய அசெட்டேட்டுக் கரைசலை அளவறி 
குடுவையில் 

100 க.செ.மீ. - க்கு நிறைவுசெய்து கொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை ஒரு 
400 க.செ.மீ. முகவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 
20 க.செ.மீ. நீர்த்த சல்ஃப்யூரிக் அமிலமும் , 40 க.செ.மீ. 
ஆல்கஹாலும் சேர்த்துக் கலக்கிப் பல மணி நேரம் வைத்திரு . 
தேறலை இறுத்துவிட்டு வீழ்படிவை N சல்ஃப்யூரிக் அமிலத்தால் 
2 அல்லது 3 முறை கழுவி வடிகட்டிக்கு மாற்று . பின் அமிலம் 
முழுவதும் நீங்கும்வரை ஆல்கஹாலால் கழுவு . உலரவைத்து , 
வீழ்படிவைத் தனியே எடுத்துவைத்துவிட்டு , வடிதாளை எடை 
போடப்பட்ட மூசையிலிட்டுச் சாம்பலாக்கு . மூசை குளிர்ந்தபின் , 
ஒரு துளி நீர்த்த நைட்ரிக் அமிலமும் , ஒரு துளி நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலமும் சேர்த்து உலர வை . பின் வீழ்படிவு 
முழுவதையும் மூசையில் எடுத்துக்கொண்டு நன்கு வெப்பப் 
படுத்திக் குளிரவைத்து எடைபோடு . ஒத்தவையான எடைகள் 
வரும்வரை வெப்பப்படுத்திக் குளிரவைத்து எடைபோடு . இதே 
போன்று மீண்டு மொருமுறை செய்துகொள் . 


கணிப்பு : 


PbSO . 


Pb 


303.2 


207-2 


வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
காரீயத்தின் எடை 


} 


- 


207-2 
= 5wx 

303.2 


இச் சோதனையைப் பொக்குப்பளிங்கு மூசையை உபயோகித் 
தும் செய்யலாம் . வீழ்படிவைப் பொக்குப்பளிங்கு மூசையில் 
வடிகட்டி , 130 ° C . 

வெப்ப நிலையில் உலர்த்தி எடைபோட 
வேண்டும் . 


குறிப்பு : காரீயத்தை PbSO * ஆக வீழ்படிவாக்கும்பொழுது 
கரைசலில் நைட்ரிக் அமிலம் இருக்கக்கூடாது . 


சோதனை 8 

கால்சியத்தைக் கால்சியம் ஆக்சலேட்டாக நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

கால்சியம் , அம்மோனியம் ஆக்சலேட்டுக் கரைசல் சேர்க்கப் 
பட்டுக் கால்சியம் ஆக்சலேட்டாக ( CaC , 0 , - H , O ) வீழ்படி 


110 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


வாக்கப்படுகிறது . வீழ்படிவு பொக்குப்பளிங்கு மூசையில் வடி 
கட்டப்பட்டு , 100-115 ° C . வெப்ப நிலையில் உலர்த்தப்பட்டு 
எடை போடப்படுகிறது . 


செய்முறை : 
கொடுக்கப்பட்ட 

கரைசலை 

அளவறி குடுவையில் 
100 க . செ . மீ.- க்கு நிறைவுசெய்து கொள் . . இதிலிருந்து 
பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை ஒரு 400 க.செ.மீ. 
முகவையில் எடுத்துக்கொள் . ஒரு துளி மெத்தில் ஆரஞ்சுக் 
குறிப்பானைச் சேர் . அமிலம் கலந்திருப்பதால் கரைசல் சிவப்பு 
நிறமாக மாறும் . பின் கரைசல் 

பின் கரைசல் மஞ்சள் நிறமாக மாறும்வரை 
துளித்துளியாக அம்மோனியாவைச் சேர் . அதன்பின் இரண்டு 
அல்லது மூன்று துளிகள் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமி 
லத்தைச் சேர் . கரைசல் சிவப்பு நிறமாக மாறி அமிலத்தன்மை 
யுடையதாக இருக்கும் . இதனுடன் 100 க.செ.மீ. நீர் சேர்த்துக் 
கொதிக்கும் வரை வெப்பப்படுத்து . 

சுமார் 10 க.செ.மீ. 
கொதிக்கவைத்த அம்மோனியம் ஆக்சலேட்டின் நிரம்பிய 
கரைசலை , முகவையிலுள்ள கரைசலுடன் நன்றாகக் கலக்கிக் 
கொண்டே சேர் . அம்மோனியம் ஆக்சலேட் சேர்த்தபின் கலவை 
யைக் காரத்தன்மையுடையதாக்க அதிக அளவு அம்மோனி 
யாவைச் சேர்த்து முகவையை ஒரு மணி நேரம் அசைக்காமல் 
வைத்திரு . தேறலை எடை போடப்பட்ட பொக்குப்பளிங்கு 
மூசையில் இறுத்துவிட்டு , வீழ்படிவை அம்மோனியா கலந்த 
நீரால் நன்றாகக் கழுவி மூசைக்குக் கவனமாக மாற்று . வடிநீரில் 
ஆக்சலேட்டும் குளோரைடும் இல்லா தவாறு தொடர்ந்து கழுவு . 
வீழ்படிவுடன் மூசையை வெப்பக் காற்றடுப்பில் 100-115 ° C 
வெப்ப நிலையில் 1-2 மணி நேரம் உலர்த்து . குளிரவைத்து 
எடைபோடு . ஒத்தவையான எடைகள் வரும்வரை உலர்த்திக் 
குளிரவைத்து எடைபோடு . இதேபோன்று மீண்டு மொரு 


முறை செய் . 


கணிப்பு : 


Ca 


CaCO : HAO 

146 


40 


= W கி . 


வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
கால்சியத்தின் எடை 


} 


5 wX 


40 
146 


எடையறி பகுப்பு 


சோதனை 9 

கால்சியத்தைக் கால்சியம் கார்பனேட்டாக நிர்ணயித்தல் 
செய்முறை : 

முன் சோதனையில் கூறியபடி கால்சியத்தைக் கால்சியம் 
ஆக்சலேட்டாக வீழ்படிவாக்கி , அளவறி வடிதாளை உபயோகித்து 
வடிகட்டு . வீழ்படிவை அம்மோனியா கலந்த நீரால் நன்கு 
கழுவி வடிகட்டிக்கு மாற்று . வடிகட்டியை வெப்பக் காற்றடுப்பில் 
உலர்த்தி , வீழ்படிவுடன் வடிதாளை எடை போடப்பட்ட மூசையி 
லிட்டுச் சாம்பலாக்கு . கரித்துகள்கள் நீங்கியபின் செம்பழுப்பு 
நிலையில் ( 500 ° C ) 15 நிமிடங்கள் வெப்பப்படுத்து . ஆக்சலேட் , 
கார்பனேட்டாக மாறுகிறது . சாம்பலாக்கும்பொழுது சிறிது 
ஆக்சலேட் ஆக்சைடாகச் சிதைவுற்றிருக்கும் . ஆக்சைடைக் 
கார்பனேட்டாக மாற்ற மூசையைக் குளிரவைத்து 2 அல்லது 
3 துளி நிரம்பிய அம்மோனியம் கார்பனேட்டுக் கரைசலைச் 
சேர்த்துச் சிறிய சுடரைக்கொண்டு 

உலர்த்து . 
உலர்ந்தபின் நன்கு வெப்பப்படுத்தி , குளிரவைத்து எடை 
போடு . ஒத்தவையான எடைகள் வரும் வரை வெப்பப்படுத்திக் 
குளிரவைத்து எடை போடு . இதேபோன்று மீண்டும் ஒரு முறை 
செய்துகொள் . 


கவனமாக 


கணிப்பு : 

CaCO3 Ca 
100 

40 
வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
கால்சியத்தின் எடை 


W கி . 


40 


} 


= 5w x 100 


கி . 


சோதனை 10 

காப்பரைக் குப்ரஸ் தயோசயனேட்டாக நிர்ணயித்தல் 
தத்துவம் : 


சிறிதளவு அமிலம் கலந்த காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலுக்கு 
அம்மோனியம் தயோசயனேட்டையும் , சல்ஃப்யூரஸ் அமிலம் 
போன்ற ஓர் ஆக்சிஜன் ஒடுக்கியையும் சேர்த்தால் கரைசலி 
லுள்ள காப்பர் , குப்ரஸ் தயோசயனேட்டாக வீழ்படிவாகிறது . 
இவ் வீழ்படிவு வடிகட்டப்பட்டு , 110-120 ° C- ல் உலர்த்தப் 
பட்டு Cu , ( CNS ) , ஆக எடை போடப்படுகிறது . 


112 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலை அளவறி 
குடுவையில் 100 க.செ.மீ. - க்கு நிறைவுசெய்து கொள் . 
லிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை 
முகவையில் எடுத்துக் கொள் . நீர்த்த அம்மோனியாக் கரைசலைத் 
துளித்துளியாக , இலேசான வீழ்படிவு தோன்றும்வரை சேர் . 
இவ்வாறு கரைசலிலுள்ள அமிலம் நடு நிலையாக்கப்பட்டபின் , 
சுமார் 10 க.செ.மீ. நீர்த்த ( 1 : 5 ) சல்ஃப்யூரிக் அமிலம் , சுமார் 
100 க.செ.மீ. நீர் , 3 கி . சோடியம் பைசல்ஃபைட் ஆகிய 
வற்றைச் சேர் . ( இதற்குப் பதிலாக 

5 க.செ.மீ. நீர்த்த 
சல்ஃப்யூரிக் அமிலமும் , அதிக அளவு சல்ஃப்யூரஸ் அமிலத்தின் 
நிரம்பிய கரைசலையும் சேர்க்கலாம் ) . முகவையிலுள்ள கரைசலைக் 
கொதி நிலைவரை வெப்பப்படுத்து . புதிதாகத் தயாரிக்கப்பட்ட 
10 % அம்மோனியம் தயோசயனேட்டுக் கரைசலைத் துளித்துளி 
யாக , முகவையிலுள்ள கரைசலை நன்றாகக் கலக்கிக்கொண்டே 
கரைசலின் நீல நிறம் மறையும்வரை சேர் . 

வீழ்படிவு 
வெண்மையாகவும் , தேறல் நிறமற்றதாகவும் இருத்தல் வேண்டும் . 


முகவையை 2 மணி நேரம் ( முடிந்தால் ஒரு நாள் முழுவதும் ) 


அசைக்காமல் வைத்திரு . கலவையை எடை போடப்பட்ட 
பொக்குப்பளிங்கு மூசையில் ( IG4 ) வடிகட்டு . சுமார் 100 க.செ.மீ. 
நீரில் 1 க.செ.மீ. 10 % அம்மோனியம் தயோசயனேட்டுக் கரை 
சலையும் , 5 அல்லது 6 துளிகள் சல்ஃப்யூரஸ் அமிலத்தின் நிரம்பிய 
கரைசலையும் சேர்த்து , இக் கரைசலால் வீழ்படிவை 10 அல்லது 
15 முறை கழுவு . இறுதியாக , அதிக அளவு தயோசயனேட்டை 
நீக்க 20 % ஆல்கஹால் கரைசலால் பலமுறை கழுவு . 
வீழ்படிவை வெப்பக் காற்றடுப்பில் 110-120 ° C வெப்ப நிலையில் 
உலர்த்திக் குளிரவைத்து Cu , ( CNS ) , ஆக எடைபோடு . 
ஒத்தவையான எடைகள் வரும்வரை உலர்த்திக் குளிரவை 

வைத்து 
எடைபோடு . இதேபோன்று மீண்டும் ஒரு முறை செய் . 


கணிப்பு : 


2Cu 


Cu , ( CNS ) , 
2x121-54 


2x63.54 


= y கி . 


1. வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
காப்பரின் எடை 


63.54 
5wx 

121-54 


எடையறி பகுப்பு 


113 


சோதனை 11 


சேர்மமாக 


நிக்கலை டைமெத்தில் கிளையாக்சைம் அணைவுச் 

நிர்ணயித்தல் 
தத்துவம் : 


டைமெத்தில் கிளையாக்சைம், CHy - c - c - CH ), ( C , HIgN20 , ) 


NOH NOH 
நீரில் கரையாது . ஆனால் ஆல்கஹாலில் கரையும் . இதை 
நிக்கல் உப்புக் கரைசலுடன் சேர்த்தால் பிரகாசமான சிவப்பு நிற 
நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சைம் , Ni ( C.H , N , O . ) , வீழ்படி 
வாகும் . 


Z-->O 


OH 

| 
NN 


Hz C - c 


c - CH3 


Hz C- C 


C 


- 


CH3 


OH 


O 


படம் 21 


இவ் வீழ்படிவு நீர் அசெட்டிக் அமிலம் , நீர்த்த அம்மோனியா 
ஆகியவற்றில் 

கரையாது , ஆனால் அனங்கக அமிலங்கள் 
அடர் ஆல்கஹால் கரைசல் ஆகியவற்றில் கரையும் . 


சூடான , சிறிது அமிலங் கலந்த நிக்கல் உப்புக் கரைசலுக்கு 
டைமெத்தில் கிளையாக்சைம் கரைசலைச் சேர்த்து , பின்னர் 
அம்மோனியாக் கரைசலைச் சற்று அதிகமாகச் சேர்த்தால் , 
கரைசலிலுள்ள நிக்கல் முழுவதும் நிக்கல் டைமெத்தில் கிளையாக் 

வீழ்படிவாகிறது . இவ் வீழ்படிவு பொக்குப்பளிங்கு 
மூசையில் வடிகட்டப்பட்டு , 110-120 ° C- ல் உலர்த்தப்பட்டு 
எடைபோடப்படுகிறது . 


சைமாக 


செய்முறை : 
கொடுக்கப்பட்ட கரைசலை 

அளவறி 

டுவையில் 
100 க.செ.மீ.- க்கு நிறைவுசெய்துகொள் , 
பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை 

ஒரு 
8 . 


இதிலிருந்து 


114 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


400 க.செ.மீ. முகவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் சுமார் 
5 க.செ.மீ. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் , சுமார் 
150 க.செ.மீ. 

நீரும் 

சேர்த்துத் தண்ணீர்த் தொட்டியில் 
வைத்து சுமார் 80 ° C- க்கு வெப்பப்படுத்து . டைமெத்தில் 
கிளையாக்சைம் கரைசலைச் ( ஆல்கஹாலில் 1 % கரைசல் ) சற்று 
அதிகமாகச் ( 30 க.செ.மீ. ) சேர் . 

உடனே முகவையிலுள்ள 
கரைசலைக் கண்ணாடிக் குச்சியால் நன்றாகக் கலக்கியவண்ணம் 
நீர்த்த அம்மோனியாக் கரைசலைத் துளித்துளியாக , வீழ்படிவு 
உண்டாகும்வரை சேர் . பிறகு மேலும் சிறிது அம்மோனியாக் 
கரைசலைச் சேர்த்து முகவையைச் சுமார் 20 நிமிடங்கள் சூடான 
தண்ணீர்த் தொட்டியில் வைத்திரு . பின் , சுமார் 1 மணி நேரம் 
முகவையை அசைக்காமல் வைத்திரு . நன்றாகக் குளிர்ந்த பின் 

எடைபோடப்பட்ட பொக்குப்பளிங்கு மூசையில் 
வடிகட்டு . வடி நீரில் குளோரைடு இல்லாதவரை வீழ்படிவைக் 
குளிர்ந்த நீரால் பலமுறை கழுவு . வீழ்படிவுடன் 

கூடிய 
மூசையை 

வெப்பக்காற்றடுப்பில் 110-120 ° C டல் சுமார் 45 
நிமிடங்களுக்கு உலர்த்து . பின் , உலர்த்தும் பாண்டத்தில் குளிர 
வைத்து Ni ( C , H , N , O ), ஆக எடைபோடு . ஒத்தவையான 
எடைகள் கிடைக்கும்வரை உலர்த்தி , குளிரவைத்து எடை 
போடு . இதேபோன்று மீண்டும் ஒருமுறை செய் . 


கலவையை 


. 


கணிப்பு : 


Ni ( C ,HNO ) 

288.7 


Ni 
58.7 


வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள ) 
நிக்கலின் எடை 


5w X 


58.7 
288.7 


கி . 


சோதனை 12 
மக்னீசியத்தை மக்னீசியம் பைரோபாஸ்ஃபேட்டாக ( Magnesium 

Pyrophosphate ) நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

அமிலக் கரைசலிலுள்ள மக்னீசியம் , டை அம்மோனியம் 
ஹைட்ரஜன் பாஸ்ஃபேட்டும் [ ( NH . ) , HPO . ] , மிகு அளவு 
அம்மோனியாவும் சேர்க்கப்பட்டு மக்னீசியம் அம்மோனியம் 
பாஸ்ஃபேட்டாக வீழ்படிவாக்கப்படுகிறது . 
MgSO , + ( NH ) HPO + NHOH - > MgNH , PO , + 

+ ( NH ) SO , - HO 


எடையறி பகுப்பு 


115 


1 


மக்னீசியம் அம்மோனியம் பாஸ்ஃபேட் நீரில் சிறிதளவு 
கரையுமா தலால் மிக மெதுவாகத்தான் வீழ்படிவாவது பூர்த்தி 
யாகும் . வீழ்படிவாக்கிய பின்னும் நீண்ட நேரம் கழித்துத்தான் 
வடிகட்ட் வேண்டும் . வீழ்படிவை நீர்த்த அம்மோனியாக் 
கரைசலால் கழுவி , உலரவைத்து , வடிதாளைத் தனியே சாம்ப 
லாக்கியபின் வீழ்படிவைச் சுமார் 1100 ° C வெப்ப நிலையில் சுட்டு , 
Mg.P , 0 , ஆக எடை போடவேண்டும் . 


2Mg NH , PO , - > Mg , P , 0 , + 2NH , 1 + H , O t 


முதல் முறையில் Mg NH , PO , ஐத் தூய நிலையில் வீழ்படி 
வாக்குவது கடினம் . வீழ்படிவைச் சரியான அமைப்பில் பெற 
முதல் முறையில் கிடைக்கும் வீழ்படிவை வடிகட்டி , நீர்த்த 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைத்துச் சரியான அளவில் 
வினைப்பொருள்களைச் சேர்த்து மீண்டும் வீழ்படிவாக்கவேண்டும் . 
மக்னீசியத்துடன் அம்மோனியம் , சோடியம் அல்லது பொட் 
டாசியம் உப்புகள் சேர்ந்திருந்தால் , வீழ்படிவைக் கரைத்து 
மீண்டும் வீழ்படிவாக்க வேண்டியது மிக அவசியம் . 


தூய மக்னீசியம் உப்புக் கரைசலையும் , சரியான அளவில் 
வீழ்படிவாக்கும் வினைப்பொருள்களையும் உபயோகித்து முறைப் 
படி கவனமாக வீழ்படிவாக்கினால் , முதல் முறையிலேயே தூய 
வீழ்படிவைப் பெறலாம் . 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட கரைசலை அளவறி குடுவையில் 100 க . செ . 
மீ . - க்கு நிறைவுசெய்துகொள் . இதிலிருந்து பிப்பெட்டின் 
உதவியால் 20 க.செ.மீ. 

கரைசலை 

ஒரு 400 க.செ.மீ. 
முகவையில் எடுத்துக்கொள் . 5 க.செ.மீ. அடர் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் , 150 க.செ.மீ. நீர் , இரண்டு துளி மெத்தில் 
சிவப்புக் குறிப்பான் ( methyl red ) ஆகியவற்றைச் சேர் . 10 க.செ.மீ 
25 % A. R. டைஅம்மோனியம் ஹைட்ரஜன் பாஸ்ஃபேட்டுக் 
கரைசலைச் சேர் . நன்றாகக் கலக்கிக்கொண்டே 

கரைசல் 
மஞ்சள் நிறமாகும்வரை அடர் 

அம்மோனியாக் கரை 
சலைச் சிறிது சிறிதாகச் சேர் . கீறல் உண்டாகுமிடத்தில் 
படிகங்கள் 

வளர்ந்து ஒட்டிக்கொள்ளுமாதலால் கண்ணாடிக் 
குச்சியை முகவையில் படாதபடி கரைசலைக் கலக்கவேண்டும் . 
கரைசல் மஞ்சள் நிறமாக இருக்கத் துளித்துளியாக அம்மோனி 
யாவைச் சேர்த்துக்கொண்டே தொடர்ந்து 

கரைசலை 5 
நிமிடங்கள் கலக்கு . மேலும் 5 க.செ.மீ. அடர் அம்மோனியாக் 


116 

செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 
கரைசலைச் சேர்த்துக் குறைந்தது 4 மணி நேரம் முகவையை 
அசைக்காமல் வைத்திரு . பின் வீழ்படிவை அளவறி வடிதாளை 
( வாட்மன் -42 ) உபயோகித்து வடிகட்டு . வீழ்படிவை 1.5N 
அம்மோனியாக் கரைசலைச் சிறிது சிறிதாக உபயோகித்து , வடிநீர் 
அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலுடன் கலங்கல் 
உண்டாக்காதவரை கழுவு . வெப்பக்காற்றடுப்பில் உலர்த்தி , 
வீழ்படிவைப் பிரித்தெடுத்து விட்டு , வடிதாளை மடித்து மூசையில் 
வைத்து மெதுவாகக் கருக்கி , குறைந்த வெப்ப நிலையில் 
சாம்பலாக்கு . கரித்துகள்கள் நீங்கியபின் வீழ்படிவு முழுவதையும் 
மூசையில் எடுத்துக்கொண்டு மூசையை மூடாமல் மெக்கர் 
பர்னரை ( Meker burner ) உபயோகித்து 30 - நிமிடங்கள் நன்கு 
வெப்பப்படுத்து ; அல்லது மூட்ட வெப்ப 

உலையில் ( mufile 
furnace ) 1050 ° C . வெப்ப நிலையில் வீழ்படிவைச் சுடு . மூசையைக் 
குளிரவைத்து எடைபோடு . ஒத்தவையான எடைகள் வரும் 
வரை வெப்பப்படுத்திக் குளிரவைத்து எடைபோடு . 


கணிப்பு : 

Mg , P , 0 , = 2Mg 

222-6 48.64 
மக்னீசியம் பைரோபாஸ்ஃபேட்டின் 


எடை 


கொடுக்கப்பத்தின்ள கரைசலிலுள்ள } 


கொடுக்கப்பட்டுள்ள கரைசலிலுள்ள 
மக்னீசியத்தின் எடை 


- 


5wx 


48-64 
222-6 


சோதனை 13 
மக்னீசியத்தை மக்னீசியம் ஆக்சினேட்டாக ( Magnesium 

Oxinate ) நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

ஆக்சைன் ( 8 - ஹைட்ராக்சிக்யுனலின் -C , H ,ON ) உலோக 
அயனிகளுடன் சேர்ந்து அவற்றின் அணைவுச்சேர்மங்களை 
வீழ்படிவாக்குகிறது . இவ் வணைவுச் சேர்மங்களின் மூலக்கூறு 
வாய்பாடு M ( C , H.ON ) n ஆகும் . இதில் 1 , உலோகத்தின் ( M ) 
இணை திறன் ஆகும் . மக்னீசிய அணைவுச் சேர்மத்தின் மூலக்கூறு 
வாய்பாடு Mg ( C.H.ON ) , • 2H , O . இது 130 ° C . வெப்ப நிலையில் 
உலர்த்தப்பட்டால் நீரற்றதாகிவிடும் . 


செய்முறை : 

2 கி . A. R. ஆக்சைனை 100 க.செ.மீ. 2N அசெட்டிக் 
அமிலத்தில் கரைத்துக்கொண்டு கலங்கல் உண்டாகும்வரை 


எடையறி பகுப்பு 


117 


அம்மோனியாக் கரைசலைத் துளித்துளியாகச் சேர் . சிறிது 
அசெட்டிக் அமிலம் சேர்த்துக் கரைசலைத் தெளிவாக்கு . பழுப்பு 


PS: 


M9 


N 


CH N 
ஆக்சையன் 


மக்னீசியம் 


ஆக்சினே : 


படம் 22 


நிறச் சீசாவில் சேமித்து வைத்தால் இது நீண்ட நாள்களுக்குக் 
கெடாமல் இருக்கும் . கொடுக்கப்பட்ட கரைசலை அளவறி குடு 
வையில் 100 க.செ.மீ. - க்கு நிறைவுசெய்துகொள் . 
லிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை 
400 க . செ . மீ . முகவையில் எடுத்துக்கொள் . இதனுடன் 5 கி . 
அம்மோனியம் அசெட்டேட்டும் , 50 க.செ.மீ. நீரும் சேர்த்துக் 
கலக்கு . கரைசலைக் கொதி நிலைக்கு வெப்பப்படுத்தி ஆக்சைன் 
வினைப்பானைத் தேறல் மஞ்சள் நிற மாகும்வரை சேர் . சுமார் 
15 க.செ.மீ. தேவைப்படும் . கலவையை நன்றாகக் கலக்கிக் 
கொண்டே அம்மோனியாக் கரைசலைச் சிறிது சிறிதாக , நீர்மம் 
காரத்தன்மை அடையும்வரை சேர் . இதை லிட்மஸ் தாளைக் 
கொண்டு ( litmus paper ) சோதித்துக் கொள் . 


வீழ்படிவைப் படிக வடிவுடையதாக்கக் கலவையை ஓரிரு 
நிமிடங்கள் கொதிக்க வை . தேறல் மஞ்சள் நிறமாக இருக்க 
வேண்டும் . இஃது ஆக்சைன் வினைப்பான் மிகுதியாக இருப் 
பதைக் காட்டுகிறது . எடை போடப்பட்ட பொக்குப்பளிங்கு 
மூசையில் வீழ்படிவை வடிகட்டி வெந்நீரால் நன்கு கழுவு . 
வீழ்படிவை [ Mg ( C ,H.ON) , 2H , O ] 100-105 ° C . வெப்ப 
நிலையில் உலரவைத்து எடைபோடு . ஒத்தவையான எடைகள் 
வரும் வரை உலர்த்தி எடைபோடு . 


கணிப்பு : 
Mg ( C.H.ON ) ;: 2H ,0 

348.4 


Mg 
24-32 


11 


WA . 


பீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
மக்னீசியத்தின் எடை 


= 


24.32 
5wx 

348-4 


கி .. 


118 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


சோதனை 14 


அலுமினியத்தை அலுமினியம் 

ஆக்சினேட்டாக Aluminium 
oxinate ) நிர்ணயித்தல் 
செய்முறை : 

2 கி . A. R. ஆக்சைனை 100 க.செ.மீ. 2N அசெட்டிக் 
அமிலத்தில் கரைத்துக் கொள் . துளித்துளியாக அம்மோனியாக் 
கரைசலை நிரந்தர வீழ்படிவுண்டாகும்வரை சேர் . வெப்பப் 
படுத்திக் கரைசலை மீண்டும் தெளிவாக்கு . 


முகவையில் 


கொடுக்கப்பட்ட 

கரைசலை 

அளவறி குடுவையில் 
100 க.செ.மீ. - க்கு நிறைவுசெய்துகொண்டு அதிலிருந்து 
பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ : மீ . கரைசலை ஒரு 400 க.செ.மீ. 
எடுத்துக்கொள் . 

125 க.செ.மீ. நீர் சேர்த்து 
50-60 • C.- க்கு வெப்பப்படுத்து . சுமார் 20 க.செ.மீ. ஆக்சைன் 
வினைப்பானைச் சேர் . 40 கி . அம்மோனியம் அசெட்டேட்டை 
குறைந்த அளவு நீரில் கரைத்துக் கலவையுடன் சேர்த்துக் 
கலக்கு . குளிர்ந்தபின் எடை போடப்பட்ட பொக்குப்பளிங்கு 
மூசையில் வீழ்படிவை வடிகட்டி வெந்நீரால் கழுவு . 130-140 ° C . 
வெப்ப நிலையில் உலர்த்தி , Al ( C , H ,ON) , ஆக எடை போடு . 


கணிப்பு : 


Al ( C, H , ON ) , = 

459.1 


Al 
26.97 


W கி . 


வீழ்படிவின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
அலுமினியத்தின் எடை 


- 


26.97 
5wx 

கி . 
459.1 


சோதனை 15 
துத்தநாகத்தைத் துத்தநாக ஆக்சினேட்டாக ( Zinc Oxinate ) 

நிர்ணயித்தல் 
செய்முறை : 
கொடுக்கப்பட்ட 

கரைசலை 

அளவறி குடுவையில் 
100 க.செ.மீ. - க்கு நிறைவுசெய்துகொண்டு , அதிலிருந்து 
20 க.செ.மீ. கரைசலை 400 க.செ.மீ. முகவையில் எடுத்துக் 
கொள் . 5 கி .. அம்மோனியம் அசெட்டேட் , 4 கி . கிளேசியல் 
அசெட்டிக் அமிலம் , 50 க.செ.மீ. நீர் ஆகியவற்றைச் சேர்த்துக் 


} 


குப்ஃபெர்ரான் (cupferron ) எனும் பெயரைப் 
எடையறி பகுப்பு 

119 
கலக்கு . முன் சோதனையில் கூறியபடி ஆக்சைன் வினைப்பானைத் 
தயாரித்துக்கொள் . கரைசலை 

60 ° C.- க்கு வெப்பப்படுத்தி 
ஆக்சைன் வினைப்பானைச் சற்றே அதிகமாகச் ( 15 க.செ.மீ. ) 
சேர்த்துச் சில நிமிடங்கள் கொதிக்கவை . எடைபோடப்பட்ட 
பொக்குப்பளிங்கு மூசையில் வீழ்படிவை வடிகட்டு . வடிநீர் 
நிறமற்றதாகும்வரை வெந்நீரால் கழுவு . 130-140 ° C . வெப்ப 
நிலையில் உலர்த்தி Zn ( C.H.ON ) , ஆக எடைபோடு . 
கணிப்பு : 

Zn ( C ,H.ON) , Zn 
353-5 

65-38 
வீழ்படிவின் எடை 

= WA . 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 

65.38 

= 5wx 
துத்தநாகத்தின் எடை 

353.5 
சோதனை 16 
இரும்பை நிர்ணயித்தல் 
இரும்பை , அம்மோனியம் 

ஹைட்ராக்சைடு சேர்த்து 
ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடாக வீழ்படிவாக்கிச் சுட்டு , Fe , 0 , ஆக 
எடைபோட்டு நிர்ணயிக்கலாம் . அம்மோனியா 

சேர்த்து 
உண்டாக்கப்படும் வீழ்படிவு பசைபோன்று இருப்பதால் வடி 
கட்டக் 

கடினமாக இருக்கும் . குப்ஃபெர்ரான் ( cupferror ) 
அல்லது ஹெக்ஸமின் ( hexamine ) உபயோகித்து எளிதில் கழுவி 
வடிகட்டக்கூடிய படிகவடிவுடைய வீழ்படிவாக்கி இரும்பை 
நிர்ணயிக்கலாம் . 

குப்ஃபெர்ரான் உபயோகித்து இரும்பை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

குப்ஃபெர்ரான் ( C , H , N ( NO ) O NH ) அமிலக் கரைசலில் 
இருக்கும் இரும்பு , காப்பர் , மற்றும் வனேடியம் ( vanadium ) , 
டைட்டேனியம் (titanium ) , ஸிர்கோனியம் (zirconium ) ஆகிய 
வற்றை வீழ்படிவாக்குகிறது . குப்ஃபெர்ரான் இரும்பை , 
அலுமினியம் , குரோமியம் , மாங்கனீஸ் , துத்தநாகம் முதலிய 
வற்றிலிருந்து பிரிக்கப் பயன்படுகிறது . காப்பர் ( cuprum ), இரும்பு 
(ferrum ) இரண்டையும் அடர் அமிலக் கரைசலிலிருந்து வீழ்படி 
பெற்றது . 

வீழ்படிவின் இயைபு ( composition ) நிச்சயமற்ற 


120 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


தாகையால் வீழ்படிவு சுடப்பட்டு , இரும்பு ஆக்சைடாக ( Fe , 03 ) 
எடை போடப்படுகிறது . வெப்பப்படுத்தினால் குப்ஃபெர்ரான் 
சிதைந்து விடுமாதலால் குளிர்ந்த நிலையிலேயே விழ்படிவாக்க 
வேண்டும் . 


வரை 


செய்முறை : 

கொடுக்கப்பட்ட ஃபெர்ரிக் படிகாரக் கரைசலை 100 க.செ.மீ. 
-க்கு நிறைவு செய்துகொண்டு , அதிலிருந்து பிப்பெட்டின் 
உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை 400 க.செ.மீ. முகவையில் 
எடுத்துக்கொள் . 25 க.செ.மீ. அடர் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலமும் 100 க.செ.மீ. நீரும் சேர்த்துக் கரைசலைக் குளிரவை 
( 10 ° C ) . கரைசலை நன்றாகக் கலக்கிக்கொண்டே , புதிதாகத் 
தயாரித்து வடிகட்டப்பட்ட 6 % குப்ஃபெர்ரான் 

கரைசலை 
மெதுவாகச் சேர் . மேலும் பழுப்பு நிற .வீழ்படிவு உண்டாகாத 

குப்ஃபெர்ரானைச் சேர்க்கவேண்டும் . வெண்மையான 
வீழ்படிவு உண்டாவது வினைப்பொருள் மிகு அளவில் சேர்க்கப் 
பட்டுள்ளதென்பதைக் காட்டுகிறது . ஒரு வாட்மன் சாம்பலில்லா 
மாத்திரையில் ( whatman ashless tablet ) மூன்றில் ஒரு பங்கு 
சேர்த்து 2 நிமிடங்கள் நன்றாகக் கலக்கு . வீழ்படிவாக்கிய 
உடனே வாட்மன் -41 வடிதாளை உபயோகித்து வடிகட்டு . சிறிது 
குப்ஃபெர்ரான் ( 1.5 கி . லிட்டர் ) கலந்து 10 % ஹைட்ரோ 
குளோரிக் அமிலக் கரைசலை உபயோகித்து வீழ்படிவைக் கழுவு . 
பின் , 5N அம்மோனியாக் கரைசலை உபயோகித்து இரண்டு 
முறையும் , கடைசியாக நீரால் ஒரு முறையும் கழுவு . வீழ்படிவை 
வடிதாளுடன் எடை போடப்பட்ட மூசையிலிட்டு மெதுவாகச் 
சாம்பலாக்கிய பின் , நன்கு வெப்பப்படுத்திச் செம்பழுப்பு 
நிலையில் சுட்டு Fe , 0 , ஆக மாற்று . குளிரவைத்து எடைபோடு . 
ஒத்தவையான எடைகள் வரும்வரை வீழ்படிவைச் சுட்டுக் 
குளிரவைத்து எடைபோடு . 


கணிப்பு : 


Fe , 0s = 
159.7 


2Fe 
111-7 


WA . 


ஃபெர்ரிக் ஆக்சைடின் எடை 
கொடுக்கப்பட்ட கரைசலிலுள்ள 
இரும்பின் எடை 


} 


5w X 


111.7 
159.7 


கி . 


எடையறி பகுப்பு 


121 


ஹெக்ஸமினை (ஹெக்ஸ மெத்திலின் டெட்ரமின் ( CH , ) , N ) உப 
யோகித்து இரும்பை நிர்ணயித்தல் 
கொடுக்கப்பட்ட ஃபெர்ரிக் படிகாரக் கரைசலை 

அள வறி 
குடுவையில் 100 க.செ.மீ. - க்கு நிறைவு செய்துகொள் . 
இதிலிருந்து பிப்பெட்டின் உதவியால் 20 க.செ.மீ. கரைசலை . 
400 க.செ.மீ. முகவையில் எடுத்துக்கொண்டு 150 க.செ.மீ. 
நீர் சேர் . நன்கு கலக்கிக்கொண்டே கரைசல் கலங்கலாகும் 
வரை துளித்துளியாக அம்மோனியாக் 

கரைசலைச் சேர் . 
2 க.செ.மீ. நீர்த்த சல் ஃப்யூரிக் அமிலம் சேர்த்துக் கரைசலை 
மீண்டும் தெளிவாக்கு . 20 கி . அம்மோனியம் குளோரைடு சேர்த் 
துக் கலக்கு . பின் 10 % ஹெக்ஸமின் கரைசலை அதிக அளவு 
சேர்த்துக் கலக்கு . தெளிய வைத்துத் தேறலை அள வறி 
வடிதாளில் ( வாட்மன் -41 ) இறுத்துவிடு . இறுத்தல் முறையில் 
வெந்நீரால் நன்கு கழுவியபின் வீழ்படிவை வடிதாளுக்கு 
மாற்று . முகவையில் எளிதில் பிரிவுபடாமல் ஒட்டிக்கொண் 
டிருக்கும் வீழ்படிவைச் சிறிது அடர் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தில் கரைத்து , அம்மோனியா சேர்த்து மீண்டும் வீழ்படி 
வாக்கி , வடிகட்டிக்கு மாற்று . மீண்டும் வெந்நீரால் கழுவு . 
வீழ்படிவைச் சுட்டு Fe , 0 , ஆக எடைபோடு . 
சோதனை 17 
பித்தளையைப் பகுத்தல் ( Analysis of Brass ) 

பித்தளை , தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்த உலோகக் 
கலவையாகும் . பித்தளையில் சிறிதளவு வெள்ளீயம் , காரீயம் 
இரும்பு ஆகியவைகளும் இருக்கும் . பித்தளையில் உள்ள உலோ 
கங்களின் குறைந்தபட்ச , அதிகபட்ச அளவுகள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


Cu 


Zn 


Sn 


Pb 


Fe 


50-90 % 


20-40 % 


0-6 % 


0-2 % 


0-1 % 


தாமிரம் , துத்தநாகம் ஆகிய இரண்டு உலோகங்கள் மட்டு 
முள்ள உலோகக் கலவையைப் பகுக்கும் முறை கீழே விவரிக்கப் 
பட்டுள்ளது . 


தத்துவம் : 

உலோகக் கலவை அடர் நைட்ரிக் அமிலத்தில் கரைக்கப் 
படுகிறது . கரைசலுடன் சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்த்து , சல்ஃபர் 


122 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


ட்ரை ஆக்சைடு புகை உண்டாகும்வரை வெப்பப்படுத்திக் 
கரைசலிலிருந்து நைட்ரிக் அமிலம் வெளியேற்றப்படுகிறது . 
எஞ்சியுள்ளது (residue ) நீரில் கரைக்கப்பட்டுக் கரைசலிலுள்ள 
தாமிரம் குப்ரஸ் தயோசயனேட்டாக நிர்ணயிக்கப்படுகிறது . 
தாமிரத்தைப் பிரித்தபின் கரைசலிலுள்ள துத்தநாகம் , துத்த 
நாக அம்மோனியம் பாஸ்ஃபேட்டாக நிர்ணயிக்கப்படுகிறது . 


செய்முறை : 

பொடியாகவோ , மெல்லிய துருவலாகவோ உள்ள மாதிரியை 
ஈதரில் ( ether ) கழுவி உலரவை . சுமார் 1 கி . பித்தளையைத் 
துல்லியமாக எடைபோட்டு 150 க.செ.மீ. முகவையில் எடுத்துக் 
கொண்டு 10 க.செ.மீ. நீரும் , 15 க.செ.மீ. அடர் நைட்ரிக் 
அமிலமும் சேர்த்துக் கண்ணாடித் தட்டினால் முகவையை மூடு . 
கலவை முற்றிலும் கரைந்தபின் சுமார் 3 க.செ.மீ. அடர் 
சல்ஃயூரிக் அமிலம் சேர்த்து , சிறிய சுடரைக் கொண்டு வெண் 
புகை வரும்வரை வெப்பப்படுத்து . குளிரவைத்து , பீற்றுக் 
குழாய்மூலம் சுமார் 20 க.செ.மீ. நீரைச் செலுத்தி , சிதறித் 
தெறித்த கலவையையும் ஒன்றாகச் சேர்த்துக்கொண்டு மீண்டும் 
வெண்புகை வரும்வரை வெப்பப்படுத்து . இவ்வாறு செய்வதால் 
நைட்ரிக் அமிலம் முற்றிலும் அகற்றப்பட்டு விடும் . தாமிரத்தைக் 
குப்ரஸ் தயோசயனேட்டாக வீழ்படிவாக்கும்பொழுது கரைசலில் 
நைட்ரிக் அமிலம் சிறிது கூட இருக்கக்கூடாது . குளிரவைத்து 
எஞ்சியுள்ள தை 

50 க.செ.மீ. நீரில் கரைத்துக்கொண்டு , 
1 : 1 அம்மோனியா 

பக் கரைசலை நடு நிலையாக்கு . 
சோதனை 10 - ல் கூறியபடி தாமிரத்தைக் குப்ரஸ் தயோசயனேட் 

வீழ்படிவாக்கி நிர்ணயித்து , உலோகக் கலவையில் 
தாமிரத்தின் சதவீதத்தைக் கணக்கிடு . 


சேர்த்து 


டாக 


அடர் 


குப்ரஸ் தயோசயனேட்டை வடிகட்டிக் கிடைக்கும் வடி 
நீருடன் 25 க.செ.மீ. அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் , 
25 க.செ.மீ . அடர் நைட்ரிக் அமிலமும் சேர்த்து வெண்புகைவரும் 
வரை ஆவியாக்கு . குளிரவைத்து எஞ்சியுள்ளதுடன் 3 க.செ.மீ. 

ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்துக் கலக்கு . 
பிறகு , 50 க.செ.மீ. நீர் சேர்த்துக் கரைசலை 250 க.செ.மீ. 
அளவறி குடுவைக்கு மாற்றி அளவுக் கோடுவரை கரைசலை 
நிறைவுசெய்துகொள் . இதிலிருந்து 100 க.செ.மீ. கரைசலை 
ஒரு 400 க.செ.மீ. முகவையில் எடுத்துக்கொண்டு , இரண்டு 
துளிகள் மெத்தில் சிவப்புக் குறிப்பானைச் ( methyl red ) சேர் . 
1 : 1 அம்மோனியாவை உபயோகித்துக் கரைசலை நடு நிலையாக்கு . 
5 கி . அம்மோனியம் குளோரைடும் 10 க.செ.மீ. 2N சோடியம் 


வெப்ப நிலையில் 
எடையறி பகுப்பு 

123 
அசெட்டேட்டும் சேர்த்துக் கொள் . கரைசல் சுமார் 150 க.செ.மீ. 
இருக்கும்படி நீர் சேர்த்துக்கொள் . கரைசலை நீர்த்தொட்டியில் 
வைத்து வெப்பப்படுத்தி 10 % டை அம்மோனியம் ஹைட்ரஜன் 
பாஸ்ஃபேட்டுக் கரைசலைத் துளித்துளியாகச் சேர் . மெல்லிய 
இழைபோன்ற வீழ்படிவு ( flocculent precipitate ) படிகவடிவுடைய 
தாகும்வரை நீர்த்தொட்டியில் வெப்பப்படுத்து . ( 30-60 நிமி 
டங்கள் ) குளிரவைத்து , எடை போடப்பட்ட பொக்குப்பளிங்கு 
மூசையில் வடிகட்டு . வீழ்படிவை முதலில் 1 % டை அம்மோனி 
யம் ஹைட்ரஜன் பாஸ்ஃபேட்டுக் கரைசலாலும் , பின்னர் 
10 முறை குளிர்ந்த நீராலும் கழுவு . ( கழுவும் நீர்மத்தை அளந்து 
ஒவ்வொரு 100 க . செ . மீ . நீர்மத்திலும் 0.5 மி.கி. துத்தநாகம் 
கரைந்து போயிருக்கும் என வைத்துக்கொண்டு முடிவைச் சரி 
செய்து கொள் . ) 100-105 ° C- ல் ஒருமணி நேரம் வெப்பப் 
படுத்தி ZnNH , PO , ஆக எடைபோடு . துத்த நாகத்தின் சத 
வீதத்தைக் கணக்கிடு . 

குறிப்பு : தாமிரம் , துத்தநாகம் , வெள்ளீயம் , காரீயம் , 
இரும்பு ஆகிய உலோகங்களைக் கொண்ட பித்தளையைப் பகுக்கும் 
முறையின் சுருக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

பித்தளையுடன் நைட்ரிக் அமிலம் சேர்த்தால் தாமிரம் , 
துத்தநாகம் இரும்பு , காரீயம் ஆகியவை கரைகின்றன . 
வெள்ளீயம் ஸ்டோனிக் அமிலமாக ( Sno , nH , O ) வீழ்படிவாகிறது . 
இதை வடிகட்டி , சுட்டு , SnO , ஆக எடை போடவேண்டும் . 
வடிநீருடன் அடர் சல்ஃப்யூரிக் அமிலம் சேர்த்து வெண்புகை 
வரும்வரை வெப்பப்படுத்தினால் , வடிநீரிலுள்ள நைட்ரிக் அமிலம் 
முற்றிலும் நீங்கிவிடும் . எஞ்சிய கரைசலுடன் நீர் சேர்த்துக் 
கலக்கிக் கரையாதிருக்கும் காரீயச் சல்ஃபேட்டை வடிகட்டி 
500 ° C . 

எடைபோட 
வேண்டும் . வடி நீரிலிருக்கும் தாமிரம் குப்ரஸ் தயோசயனேட்டாக 
நிர்ணயிக்கப்படுகிறது . தாமிரத்தை நீக்கியபின் கரைசலுடன் 
நைட்ரிக் அமிலம் சேர்த்துக் கொதிக்கவைத்தால் இரும்பு 
ஃபெர்ரிக் நிலைக்கு ஆக்சிஜனேற்றமடைந்துவிடும் . அம்மோ 
னியா சேர்த்து இரும்பை ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடாக வீழ்படி 
வாக்கி வடிகட்டி , சுட்டு , Fe , 0 , ஆக எடைபோட வேண்டும் . 
இறுதியில் துத்தநாகம் துத்தநாக அம்மோனியம் பாஸ்ஃபேட் 

வீழ்படி வாக்கப்பட்டு 105 C.- ல் உலர்த்தப்பட்டு , 
ZnNH , PO , ஆக எடை போடப்படுகிறது . 


டாக 


வாறு 
ஒத்த ய " 
தே 
124 

செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 
சோதனை 18 

சுண்ணாம்புக் கல்லைப் பகுத்தல் ( Analysis of Limestone ) 
தத்துவம் : 

சுண்ணாம்புக் கல்லில் பெரும்பகுதி கால்சியம் கார்பனேட் 
ஆகும் . மக்னீசியம் , இரும்பு , அலுமினியம் , டைட்டேனியம் , 
சிலிகா , சோடியம் , பொட்டாசியம் ஆகியவை சிறு அளவுகளில் 
இருக்கும் . ( சுண்ணாம்புக் கல்லிலுள்ள ஒவ்வொரு தனிமத்தை 
யும் தனித்தனியே நிர்ணயிக்க வேண்டியதில்லை . ) சுண்ணாம்புக் 
கல்லைப் பகுக்கக் கீழ்க்காணும் நிர்ணயங்களைச் செய்யவேண்டும் . 

1. சுடுவதால் ஏற்படும் எடைக் குறைவு . 
2. சிலிகா + மற்ற கரையாத பொருள்கள் . 
3. R , 0 , (Fe, 0s + A1,0 , + Ti0 , + Mn , 0 , + P , 0 ) 
4. கால்சியம் ஆக்சைடு . 
5. மக்னீசியம் ஆக்சைடு 

6. கார்பன் டை ஆக்சைடு . 
செய்முறை : 
1. சுடுவதால் ஏற்படும் எடைக் குறைவு . 

நன்கு பொடி செய்யப்பட்ட சுமார் 1 கி . சுண்ணாம்புக் கல்லை 
எடை போடப்பட்ட மூசையில் எடுத்துக்கொண்டு துல்லியமாக 
எடைபோடு . 110 ° C . வெப்ப நிலையில் ஒருமணி நேரம் 
உலர்த்திக் குளிரவைத்து எடைபோடு . ஈரப்பசையின் 
வீதத்தைக் கணக்கிடு . பின்னர் , மூசையை மின்மூட்ட வெப்ப 
உலையில் ( electrical muffle furnace ) அல்லது மெக்கர் பர்னரை 
உபயோகித்து வெப்பப்படுத்து . படிப்படியாக 

வெப்பத்தை 
அதிகரித்து 1000 ° C . வெப்ப நிலையில் ஒருமணி நேரம் சுடு . 
குளிரவைத்து எடைபோடு . மீண்டும் 30 நிமிடங்கள் வெப்பப் 

ன 
எடைகள் வரும் வரை செய் . சுடுவதால் ஏற்படும் சதவீத 
முப்பைக் கணக்கிடு . 


In 


2. சிலிகா (SiO .) + மற்றக் கரையாத பொருள்கள் . 

சுட்டபின் ( 1 ) எஞ்சியதை ஒரு பீங்கான் கிண்ணத்திற்கு 
மாற்றிக்கொள் . மூசையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் கலவையுடன் 


வடிதாளை 


யில் 10 நிமிடங்கள் வெப்பப்படுத்தி 
வடி நீரின் அளவு 

அறைந்த 
எடையறி பகுப்பு 

125 
சிறிது 1 : 1 ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்துக் கலக்கி , 
கிண்ணத்திலுள்ள கலவையுடன் சேர்த்துக்கொள் . 5 க.செ.மீ. 
அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் , 1 க.செ.மீ. அடர் 
நைட்ரிக் அமிலமும் சேர்த்துத் திடப்பொருள் கரையும்வரை 
கலக்கு . நீராவித் தொட்டியில் வெப்பப்படுத்தி உலரவை . 
உலர்ந்த பொருளுடன் 5 க.செ.மீ. அடர் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலம் சேர்த்துச் சிறிது வெப்பப்படுத்து . 20 க.செ.மீ. நீர் 
நன்றாகக் கலக்கு . வாட்மன் -41 

உபயோகித்து 
வடிகட்டி , வீழ்படிவை முதலில் 1 : 100 ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தாலும் பின் நீராலும் கழுவு . வடிநீரைச் சேகரித்து 
வைத்துக்கொள் . வடிதாளுடன் வீழ்படிவை எடைபோடப் 
பட்ட மூசையில் வைத்து மெக்கர் பர்னரை உபயோகித்துச் 
சுட்டு , குளிரவைத்து எடைபோடு . சிலிகா மற்றக் கரையாத 
பொருள்கள் ஆகியவற்றின் சதவீதத்தைக் கணக்கிடு . 
இது A1,0s , Fe , 03 , Ti0 ,, MngO ,, P , 0 ; ஆகியவற்றின் கலவை 

200 க.செ.மீ. ஆகும் 
வரை நீர் சேர்த்துக்கொள் . இரும்பை ஃபெர்ரிக் நிலைக்கு மாற்ற 
1 க.செ.மீ. புரோமின் சேர்த்துக் கொதிக்கவை . மக்னீசியம் 
வீழ்படிவாகாது தடுக்க 5 கி . அம்மோனியம் குளோரைடும் , பின் 
இரண்டு துளிகள் மெத்தில் சிவப்பும் சேர்த்துக்கொண்டு , 1 : 1 
அம்மோனியாவைக் கரைசல் மஞ்சள் நிறமாகும் வரை சேர் . 
இரண்டு நிமிடங்கள் கொதிக்க வைத்து வீழ்படிவை வடிகட்டு . 
வீழ்படிவை 1 % அம்மோனியம் நைட்ரேட்டுக் கரைசலால் 
கழுவு . வடி நீரைச் சேகரித்து வைத்துக்கொள் . வடிதாளுடன் 
வெப்ப நிலையில் வடிதாளைச் சாம்பலாக்கு . மெக்கர் பர்னரைக் 
கொண்டு வீழ்படிவை 20 நிமிடங்கள் சுட்டு , குளிரவைத்து 
எடைபோடு . R , 0s- ன் சதவீதத்தைக் கணக்கிடு . 


3. R ,0 ,. 


4.1 


Ca0 . 


சேகரிக்கப்பட்ட வடி நீருடன் 1 க.செ.மீ. அடர் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் சேர்த்துச் சோதனை 8 - ல் கூறியுள்ளபடி 
கால்சியத்தைக் 

கால்சியம் 

ஆக்சலேட்டாக வீழ்படிவாக்கி 
நிர்ணயம் செய் . சுண்ணாம்புக் கல்லிலுள்ள கால்சியம் 
ஆக்சைடின் ( CaO ) சதவீதத்தைக் கணக்கிடு . 


126 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


5. Mgo . 

கால்சியம் ஆக்சலேட்டை வடிகட்டிக் . கிடைக்கும் வடி 
நீருடன் 10 க.செ.மீ. அடர் நைட்ரிக் அமிலம் சேர்த்து உலரும் 
வரை ஆவியாக்கு . இதனால் கரைசலில் இருக்கும் ஆக்சலேட் 
கார்பன் டை ஆக்சைடாகவும் , அம்மோனியம் உப்புகள் 
நைட்ரஸ் ஆக்சைடாகவும் வெளியேற்றப்படுகின்றன . எஞ்சி 
யுள்ள துடன் 2 க.செ.மீ. அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் 
20 க.செ.மீ. நீரும் சேர்த்துக் கலக்கு . கரைசலிலுள்ள மக்னீசி 
யத்தைச் சோதனை 12 - ல் கூறியபடி மக்னீசியம் அம்மோனியம் 
பால்ஃபேட்டாக வீழ்படிவாக்கி , சுட்டு , Mg , P , 0 , ஆக 
போடு . MgO- ன் சதவீதத்தைக் கணக்கிடு . 


6. Co .. 

சுண்ணாம்புக் கல்லுடன் பாஸ்ஃபாரிக் அமிலம் சேர்த்து 
கார்பன் டை ஆக்சைடு விடுவிக்கப்படுகிறது . விடுபடும் கார்பன் 
டைஆக்சைடு சுண்ணாம்புச் சோடாவில் (Soda lime ) உறிஞ்சப் 
பட்டு , எடை போடப்பட்டு கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம் 
கணக்கிடப்படுகிறது . மூன்று பங்கு சுண்ணாம்புச் சோடாவாலும் 
ஒருபங்கு நீரற்ற கால்சியம் குளோரைடாலும் நிரப்பப்பட்ட U 
வடிவக் குழாய் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சப் பயன் 
படுத்தப்படுகிறது . 

கீழ்க்கண்ட சமன்பாட்டின்படி கார்பன் டை ஆக்சைடு 
உறிஞ்சப்படுகிறது . 

2 NaOH + Co , - > Na , co , + H , O 


இவ் வினையில் உண்டாகும் நீரை உறிஞ்சச் சுண்ணாம்புச் 
சோடாவுடன் நீரற்ற கால்சியம் குளோரைடும் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . 


செய்முறை : 

23 - ஆம் படத்தில் காட்டியபடி கருவிகளை அமைத்துக் 
கொள் . ( 1 ) -100 க.செ.மீ. குடுவை . ( 2 ) -திருகுக்குழாய்ப் 
புனல் ( 3 ) -சுண்ணாம்புச் சோடாக்குழாய் . ( 4 ) -குமிழியிடும் கருவி 
( bubbler ), இதில் பாஸ்ஃபாரிக் அமிலம் எடுக்கப்பட்டுள்ளது . 
( 5 ) - நீரற்ற கால்சியம் குளோரைடு நிரப்பப்பட்ட U- குழாய் . 
இது கார்பன் டைஆக்சைடிலுள்ள ஈரத்தைப் போக்கப் பயன்படு 
கிறது . ( 6 ) - ( 7 ) -கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் குழாய்கள் . 
இவற்றில் சுண்ணாம்புச் சோடாவும் கால்சியம் குளோரைடும் 


எடையறி பகுப்பு 


127 


எடுக்கப்பட்டுள்ளன . ( 8 ) -நீரற்ற கால்சியம் 

குளோரைடு 
நிரப்பிய U- குழாய் . இது காற்றிலிருந்து ஈரம் கார்பன் டைஆக் 
சைடை உறிஞ்சும் குழாய்களுக்குள் வராமல் தடுக்கிறது . 


GL 


8 


ன் 


படம்23 


a 


2 


முக 


- 


சுமார் 0.5 கி . சுண்ணாம்புக் கல்லைத் துல்லியமாக எடை 
போட்டுக் குடுவையில் ( 1 ) எடுத்துக்கொள் . சுண்ணாம்புச் 


128 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


சோடாக் குழாய்களை ( 6 ) , ( 7 ) -உலர்ந்த துணியால் துடைத்து 
விட்டு எடைபோடு . மீண்டும் இவற்றைப் படத்தில் காட்டியபடி 
பொருத்து . திருகுக்குழாய்ப் புனலில் ( 2 ) 25 க.செ.மீ. A. R. 
பாஸ்ஃபாரிக் அமிலத்தை எடுத்துக்கொள் . U- குழாய்களின் 
அடைப்பான்களைத் திறந்துவிட்டு , பாஸ்ஃபாரிக் அமிலத்தைச் 
சுண்ணாம்புக் கல்லுடன் 

திருகுக்குழாய்ப் புனலின் 
அடைப்பானை மூடிவிட்டு குடுவையை மெதுவாக வெப்பப்படுத்து . 
வாயுப்பொருள் வினாடிக்கு இரண்டு குமிழிகள் வீதம் உண்டாகும் 
படி வெப்பப்படுத்து . 30-40 நிமிடங்களில் கலவை கொதி 
நிலையை அடைந்துவிடும் . 2-3 நிமிடங்கள் கொதிக்க வைத்த 
பின் பர்னரை அகற்றிவிட்டுக் கருவிகளுடன் , குழாய் நீரால் ,. 
இயங்கும் காற்றொழிப் பொறியையும் , பெரிய குமிழியிடும் 
கருவியையும் பொருத்து , திருகுக்குழாய்ப் புனலின் அடைப் 
பானைத் திறந்துவிட்டுக் கருவியின் வழியே வினாடிக்கு இரண்டு 
குமிழிகள் வீதம் 20 நிமிடங்களுக்குக் காற்றை உறிஞ்சச் செய் . 
கார்பன் டை - ஆக்சைடை உறிஞ்சும் குழாய்களைப் ( 6 ) - ( 7 ) 
பிரித்து , துடைத்துவிட்டு மீண்டும் எடைபோடு . குழாய்களின் 
எடை வித்தியாசத்திலிருந்து சுண்ணாம்புக்கல்லில் உள்ள கார்பன் 
டை ஆக்சைடின் சதவீதத்தைக் கணக்கிடு . 


நிலை விகித விதியைச் சரிபார்த்தல் ( Verification of the law of 
definite proportions) 

ஒரு சேர்மம் எவ்விதமாகத் தயாரிக்கப்பட்ட 
போதிலும் அதிலுள்ள தனிமங்கள் ஒரே குறிப்பிட்ட விகிதத்தில் 
இருக்கும் . 


விதி : 


குப்ரிக் ஆக்சைடைப் பல முறைககளில் தயாரிக்கலாம் . 
அது எந்த முறையில் தயாரிக்கப்பட்ட போதிலும் அது ஒரே 
தனிமங்களைக் - காப்பரும் ஆக்சிஜனும் - கொண்டதாக 
இருக்கும் . மேலும் குப்ரிக் ஆக்சைடில் காப்பரும் ஆக்சிஜனும் 
எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட எடை விகிதத்தில் , அதாவது 4 : 1 
என்ற விகிதத்தில் சேர்ந்திருக்கும் . 


நிலை விகித விதியைச் சரிபார்க்க இரண்டு வெவ்வேறு 
எடையுள்ள 

காப்பரை எடுத்துக் குப்ரிக் ஆக்சைடாக மாற்றி 
இரண்டிலும் காப்பருக்கும் ஆக்சிஜனுக்குமுள்ள 
எடை 
விகித்தைக் கணக்கிட வேண்டும் . அவை இரண்டிலும் Cu : 0 
எடை விகிதம் சமமாக இருக்கும் . 


எடையறி பகுப்பு 


129 


செய்முறை : 

ஒரு சிறிய , நன்கு உலர்ந்த பீங்கான் கிண்ணத்தை எடுத்துக் 
கொண்டு அதன் எடையைத் துல்லியமாகக் கண்டுபிடி . அதில் 
சிறிய , பளபளப்பான , காப்பர்த் தகடை (foil ) வைத்து மீண்டும் 
எடை போடு . சிறிது நீர்த்த நைட்டிரிக் அமிலம் சேர்த்து , 
கிண்ணத்தைக் கண்ணாடித் தட்டினால் மூடி , தண்ணீர்த் 
தொட்டியில் வைத்து வெப்பப்படுத்து . வினைவேகமாக 
நடைபெறுவதற்கு 2 அல்லது 3 க.செ.மீ. அடர் நைட்டிரிக் 
அமிலத்தைச் சேர்த்துக்கொள் , காப்பர் முழுவதும் கரைந்த 
பின் , கண்ணாடித் தட்டைச் சிறிது நீரால் கழுவி , கழுவியன 
வற்றைக் கிண்ணத்தில் சேகரித்துக்கொண்டு , கிண்ணத்தி 
லுள்ளவை உலரும்வரை வெப்பப்படுத்து . பின்னர்க் 
கிண்ணத்தை முக்காலித் தாங்கியின் மீதுள்ள கம்பிவலையின் மீது 
வைத்து , கிண்ணத்திலுள்ள பச்சை நிறக் காப்பர் நைட்ரேட் 
முழுவதும் கறுப்பு நிறக் குப்ரிக் ஆக்சைடாக மாறும்வரை 
தொடர்ந்து நன்றாக வெப்பப்படுத்து . கிண்ணத்தை உலர்த்தும் 
பாண்டத்தில் குளிரவைத்து எடைபோடு . ஒத்தவையான எடை 
கள் கிடைக்கும் வரை வெப்பப்படுத்திக் குளிரவைத்து எடை 
போடு . 


வேறொரு 


பீங்கான் கிண்ணத்தில் முன்பு எடுத்துக் 
கொண்டதைவிடச் சிறிது அதிக அளவு காப்பரை எடுத்துக் 
கொண்டு மேற்கூறியவாறே மீண்டும் செய் . 


கணிப்பு : 


சோதனை 1 


சோதனை 2 


= a கி . 


a கி . 


பீங்கான் கிண்ணத்தின் எடை 
கிண்ணம் + காப்பரின் எடை 
கிண்ணம் + குப்ரிக் ஆக்சைடின் 


- 


b கி . 


b , கி . 


= கி . 


எடை 


C. கி . 


-- 


பா 


- 


காப்பரின் எடை 

( b - a ) கி . (b ; -a ) கி . 
ஆக்சிஜனின் எடை 

( c - b ) கி . ( c - b ) கி . 
.. Cu : 0 எடை விகிதம் 

(b - a ) ( b , -a ) 

( c - b ) ( c - b ) 
( b - a ) (b ; -a ,) 

-ம் ஒத்த அளவுடையனவாக இருக்கும் . 
( c - b ) ( c 
இதிலிருந்து நிலை விகித விதி சரியென்பது தெரிகிறது . 

9 


எடையறி 
பகுப்பு 
முறைகள் 


130 


எண்தனிமம் 


வீழ்படிவாக்கம் வினைப்பொருள் 


வீழ்படிவு 


கழுவும்நீர்மம் 


எடைபோடப் படும்பொருள் 


சுடும்/உலர்த்தும் 
வெப்ப 
நிலை 

(°C.) 


H,O 


BaCroa 


130 


1 


பேரியம் 


K 
, 
CrO 
,, 
CH 
, 
COOH 
, 
Ba 
CrO 
, NH.Cl HgSO,,HCIL Baso. 


வெந்நீர் 


Baso, 


600 


2 
குளோரின் 


AgNOS 
, 
HNO 
, 


Agci 


HNOS 
, 
H 
, 
0 


AgC1 


130-150 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


3 
கால்சியம் 


(NH)CAO,NH 


CaCOHTO 


HO 
, 
NH 
, 


CaCÁO 
HO Ca.co: 


115 500 


K;CrO,CH,,COOHPbCrO, 


Pb 
Cro 
. 


120 


4 


காரீயம் 


வெந்நீர் H,SO, ஆல்கஹால் H,O 


H 
, 
SO 
, 


PbSO 


Pb 
SO 
, 
, 


600 


5காப்பர் 


NH,CNS,, 
H 
, 
SO 
,, 
Na 
HSO 
, 


Cu,(CNS), 


0-1%NH,CNS 
H 
, 
SO 
,, 
20 
% 
ஆல்கஹால் 


Cu 
, 
( 
CNS 
) 
, 


110-120 


எடையறி பகுப்பு 


6 


நிக்கல் 


டைமெத்தில் 
கிளையாக்சைம் 
NH, 


Ni 
( 
C 
, 
H 
, 
ON 
) 
| 
HAO 


Ni 
( 
C 
, 
H 
, 
O 
, 
N 
) 


110-120 


NH)HPO,NH 


1000 


7 


மக்னீசியம் 


CH,COONH, ஆக்சைன் 


MgNH,PO,6H, 

3 NHNO3,NHÀ|Mg,P,O, 
Mg 
( 
C 
, 
H 
, 
ON 
) 
, 

Mg(CH,ON), வெந்நீர் 2H,O 

2H,O 


100-105 


8 


அலுமினியம் 


ஆக்சைன், 
CH 
, 
COONH 
, 


A1 
( 
C 
, 
H 
, 
ON 
) 
, 
வெந்நீர் 


AI 
( 
C 
, 
H 
, 
ON 
) 
; 


130-140 


9 


துத்தநாகம் 


ஆக்சைன் 
, 
CH 
, 
COONH 
, 
CH.COOH 
. 


Zn 
( 
C 
, 
H.ON 
) 
, 
வெந்நீர் 


Zn(C,H.ON), 


130-140 


10 
| 
இரும்பு 


குப்ஃபெர்ரான் HCI 


ரான் 


0.1%குப்ஃபெர் NO 
( 
C.H 
, 
N 
< 
> 
) 
, 

HCL, Fe 

5N 
NH 
, 
OH 


Fe 
, 
0 
: 


600 


131 


. 
132 

செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 
மடங்கு விகித விதியைச் சரிபார்த்தல் ( Verification of the law of 
multiple proportions) 

விதி : இரண்டு தனிமங்கள் சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 
சேர்மங்களைக் கொடுத்தால் , குறிப்பிட்ட எடையுள்ள 
தனிமத்துடன் சேரும் மற்றவற்றின் எடைகள் சிறிய முழு எண் 
விகிதத்தில் இருக்கும் . 

காப்பரும் ஆக்சிஜனும் சேர்ந்து குப்ரிக் ஆக்சைடு , குப்ரஸ் 
ஆக்சைடு ஆகிய இரண்டு சேர்மங்களைக் கொடுக்கின்றன . 
இவற்றில் ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள காப்பருடன் , அதாவது 
63.54 கி . காப்பருடன் சேரக்கூடிய ஆக்சிஜனின் எடைகளின் 
விகிதம் 16 : 8 அல்லது 2 : 1 ஆகும் . இது ஒரு சிறிய முழு எண் 
விகிதமாகும் . 
செய்முறை : 

ஒரு சிறிய பீங்கான் படகை ( porcelain boat) எடுத்துக் 
கொண்டு அதன் எடையைத் துல்லியமாகக் கண்டுபிடி . அதில் 
சுமார் 0.5 கி . குப்ரிக் ஆக்சைடை எடுத்துக்கொண்டு அதன் 
எடையை மீண்டும் துல்லியமாகக் கண்டுபிடி . படகை 
தகனக் குழாய்க்குள் (combustion tube ) படத்தில் காட்டியுள்ளது 
போல் வைத்து , ஹைட்ரஜன் 

வாயுவைக் 

குழாய்க்குள் 
படம் 24 
செலுத்து . குழாயிலுள்ள காற்று முழுவதும் ஹைட்ரஜனால் 
ஹைட்ரஜன் வாயுவைக் குழாய்க்குள் செலுத்திக் கொண்டிரு . 
ஹைட்ரஜன் குப்ரிக் ஆக்சைடைக் காப்பராக ஆக்சி ஜெனொடுக்கம் 


oun 


T 


. 


எடையறி பகுப்பு 

133 
அடையச் செய்கிறது . ஹைட்ரஜன் நீராவியாக ஆக்சிஜனேற்றம் 
அடைகிறது . குழாயிலிருந்து நீராவி வெளிவருவது 
நின்றவுடன் , 

பர்னரை 

அணைத்துவிட்டு , படகைக் குளிர 
வைத்து எடைபோடு . 


ஆக்சைடை 


உபயோகித்து 


இதேபோன்று குப்ரஸ் 
சோதனையை மீண்டும் செய் . 


-- 


a கி . 


a, கி . 


- 


- 


C , கி . 


கணிப்பு : 

குப்ரிக் ஆக்சைடு குப்ரஸ் ஆக்சைடு 
வெற்றுப் படகின் எடை 
படகு + ஆக்சைடின் எடை b கி . 

b , கி . 
படகு + காப்பரின் எடை 
ஆக்சிஜனின் எடை 

= ( b - c ) கி . ( bi - c ,) கி . 
காப்பரின் எடை 

( c - a ) கி . 

( cs - a, ) கி . 
ஒரு குறிப்பிட்ட எடை 
யுள்ள ( 1 கி . ) காப்ப 

b - c 
ருடன் சேரத் தேவை 

கி . 

b - C 

C - a 
யான ஆக்சிஜனின் 

ci - al 
எடை 

b - c 

b - c 
இச்சோதனைகளிலிருந்து 

sc - a 

c - al 
சற்றேறக்குறைய 2 : 1 - க்குச் சமமாக இருப்பது தெரியவரும் . 

ஒரு சிறிய முழு எண் விகிதமாகும் . இவ்வாறு மடங்கு 
விகிதவிதி சரிபார்க்கப்படுகிறது . 


= 


கி . 


: 


தனிமங்களின் சமான எடை எண்கள் ( Equivalent weights of 
elements ) 

1.008 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜன் அல்லது 8 பங்கு 
எடையுள்ள ஆக்சிஜன் அல்லது 35.46 பங்கு எடையுள்ள 
ளோரின் அல்லது ஏதேனும் ஒரு தனிமத்தின் சமான 
எடையுடன் சேருவதற்கு அல்லது இடப்பெயர்ச்சி செய்வதற்கு 
எவ்வளவு பங்கு எடையுள்ள ஒரு தனிமம் தேவைப்படுகிறதோ 
அதுவே அதன் சமான எடை எண் ஆகும் . 


சமான எடை 


எண்கள் அலகுகளற்ற வெறும் எண்கள் 
ஆகும் . சமான எடை எண்ணைக் கிராமில் குறிக்கும்பொழுது அது 
கிராம் சமான எடை எனப்படும் . 


134 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


சோதனை 1 
காரீயத்தைக் காரியக் குளோரைடாக மாற்றி அதன் சமான எடை 

எண்ணை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

சுமார் ஒரு கிராம் எடையுள்ள காரீயத்தை எடைபோடப் 
பட்ட பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு மீண்டும் 
துல்லியமாக எடைபோடு . 10 க.செ.மீ. 1 : 1 நைட்ரிக் அமிலம் 
சேர்த்துக் கண்ணாடித்தட்டினால் மூடி நீராவித் தொட்டியின்மேல் 
வைத்து வெப்பப்படுத்து . காரீயம் முழுவதும் கரைந்தபின் 
கண்ணாடித் தட்டின் அடிப்பாகத்தைச் சிறிது வாலை வடிநீரால் 
கழுவி , கழுவியனவற்றையும் கிண்ணத்தில் சேகரித்துக் கொள் . 
கண்ணாடித் தட்டை அகற்றிவிட்டு 5 க.செ.மீ. நீர்த்த 
ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர் . காரீயம் காரீயக் 
குளோரைடாக வீழ்படிவாக்கப்படுகிறது . வீழ்படிவாவது 
முற்றுப்பெற்றுவிட்டதா எனச் சோதித்துப் பார் . தெளிந்த 
தேறலுடன் ஒரு துளி நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் அமிலம் 
சேர்த்தால் தேறல் கலங்கலாகக்கூடாது . கிண்ணத்தை நீராவித் 
தொட்டியில் வைத்துக் கரைசலை ஆவியாக்கு . கரைசலிலுள்ள நீர் 
முற்றிலும் நீக்கப்பட்டபின் கிண்ணத்தைக் கம்பிவலைமீது வைத்து 
சிறிய புன்சன் சுடரைக்கொண்டு வெப்பப்படுத்து . 

உலர்த்தும் 
பாண்டத்தில் குளிரவைத்து எடைபோடு . 


கணிப்பு : 

கிண்ணத்தின் எடை 
காரீயத்துடன் கிண்ணத்தின் 


- 


= W. 


எடை 


த்தின் } 

} = 


Ws 


கி . 


- 


(ws -W ,) கி . 
( w , -w, ) கி . 


- 


காரீயக் குளோரைடுடன் 

கிண்ணத்தின் எடை 
குளோரின் எடை 
காரீயத்தின் எடை 
( w , -W2) கி . குளோரினுடன் 

சேரும் காரீயத்தின் எடை 
35-46 கி . குளோரினுடன் 

சேரும் காரீயத்தின் எடை 
காரீயத்தின் சமான எடை 


} = ( w , -w ) கி . 
} 


W, -W1 

x 35.46 கி . 
W. - W , 


- 


W2 ---- WWI 

x 35-46 கி . 
w - W ,, 


எண் 


எடையறி பகுப்பு 


135 


சோதனை 2 
இடப்பெயர்ச்சி முறையில் தாமிரத்தின் சமான எடை எண்ணை 

நிர்ணயித்தல் 
செய்முறை 

தராசின் இரு தட்டுகளிலும் ஒவ்வொரு வடிதாளை வைத்து , 
தேவையான சிறு வடிதாள் துண்டுகளையும் உபயோகித்துத் தராசு 
முள் இருபுறமும் சமமாக நகரும்படி செய் . சுமாராக ஒரு கிராம் 
துத்தநாகத் தகட்டைத் துல்லியமாக எடைபோட்டு ஒரு 
பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக்கொள் . சுமார் 50 க.செ.மீ. 
10 % காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலைச் சேர்த்துக் கலக்கு . 
சிவப்பு நிறத் தாமிர வீழ்படிவுண்டாகிறது . தராசின் இடத் 
தட்டிலுள்ள வடிதாளை உபயோகித்து வடிகட்டி அமைத்துக் 
கொள் . துத்தநாகம் முற்றிலும் கரைந்தபின் தேறலை 
வடிகட்டியில் இறுத்துவிடு . கிண்ணத்திலுள்ள தாமிரத்துடன் 
சிறிது வெந்நீர் சேர்த்து நன்றாகக் கலக்கி , தெளியவைத்து , 
தெளிந்த தேறலை மீண்டும் வடிகட்டியில் இறுத்து விடு . இவ்வாறு 
இரண்டு மூன்று முறை வெந்நீரால் கழுவியபின் தாமிரத்தை 
வடிகட்டிக்கு மாற்று . வடி நீருடன் பேரியம் குளோரைடுக் 
கரைசல் சேர்த்தால் வீழ்படிவுண்டாகாதவரை தாமிரத்தை 
வாலை வடி நீரால் கழுவு . கடைசியாகத் தாமிரத்தைச் சிறிது 
ஆல்கஹலால் கழுவு . வடிகட்டியை வெப்பக் காற்றடுப்பில் 
உலரவை . தாமிரத்தை வடிதாளுடன் தராசின் இடத் தட்டிலும் 
* மற்ற வடிதாளை வலத் தட்டிலும் வைத்து எடைபோடு . 


- 


கணிப்பு : 

துத்தநாகத்தின் எடை 
தாமிரத்தின் எடை 
துத்தநாகத்தின் சமான எடை 


W , 
= w , கி . 


32-69 


- 


எண் 


தாமிரத்தின் சமான எடை 
எண் 


W , 


32.69 


அதன் 


சோதனை 3 
மக்னீசியம் கார்பனேட்டை 

ஆக்சைடாக மாற்றி 
மக்னீசியத்தின் சமான எடை எண்ணை நிர்ணயித்தல் 
தத்துவம் : 

a கிராம் மக்னீசியம் கார்பனேட் , 6 கிராம் மக்னீசியம் 
ஆக்சைடைக் கொடுப்பதாகவும் மக்னீசியத்தின் சமான 


aal 


எண் 


சமானஎடை 


எடை 


எடை 


ஒன்றாகக் கலக்கிய 
136 செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 

E + 30 
E எனவும் வைத்துக்கொண்டால் , 

b 

E + 8 
30 , 8 ஆகியவை முறையே கார்பனேட் , ஆக்சிஜன் ஆகிய 
வற்றின் 

எண்களாகும் . குறிப்பிட்ட 
யுள்ள மக்னீசியம் கார்பனேட்டிலிருந்து கிடைக்கும் மக்னீசியம் 
ஆக்சைடின் எடையைச் சோதனை மூலம் நிர்ணயித்து மக்னீசி 
யத்தின் சமான எடை எண்ணை நிர்ணயிக்கலாம் . 
செய்முறை : 

சுமாராக ஒரு கிராம் மக்னீசியம் கார்பனேட்டை 
போடப்பட்ட மூசையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் எடை 
போடு . மூசையைப் பைப்களிமண் முக்கோணத்தில் வைத்து 
10 நிமிடங்கள் இலேசாக வெப்பப்படுத்து . பின்னர் 

பின்னர் 20 
நிமிடங்கள் நன்றாக வெப்பப்படுத்து . உலர்த்தும் பாண்டத்தில் 
குளிரவைத்து எடைபோடு . ஒத்தவையான எடைகள் வரும் 
வரை வெப்பப்படுத்திக் குளிரவைத்து எடைபோடு . கார்ப 
னேட் , ஆக்சைடு ஆகியவற்றின் எடைகளிலிருந்து மக்னீசி 
யத்தின் சமான எடை எண்ணைக் கணக்கிடு . 

கரைதிறன் 

( Solubility ) 
குறிப்பிட்ட வெப்ப நிலையில் , 100 கி . கரைப்பானில் கரைந்து 
நிரம்பிய கரைசல் கொடுப்பதற்கு எவ்வளவு கிராம் கரைபொருள் 
தேவையோ அதுவே அக் கரைபொருளின் கரைதிறன் ஆகும் . 
ஒரு பொருளின் கரைதிறன் ( 1 ) கரைபொருளின் தன்மை , 
( 2 ) கரைப்பானின் தன்மை , ( 3 ) வெப்ப நிலை , ( 4 ) அழுத்தம் 
ஆகியவற்றைப் பொறுத்தது . 

பொட்டாசியம் நைட்ரேட்டின் கரைதிறனை நிர்ணயித்தல் 
செய்முறை : 

நன்றாகக் கழுவப்பட்ட உலர்ந்த கல்வத்தில் சிறிதளவு 
பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துக்கொண்டு நன்கு அரைத்துப் 
பொடி செய்துகொள் . இவ்வாறு நன்றாகப் பொடி செய்யப்பட்ட 
பொட்டாசியம் நைட்ரேட்டை 250 க.செ.மீ. முகவையில் 
எடுத்துக்கொண்டு சுமார் 50 க.செ.மீ. வாலை வடிநீர் சேர்த்து 
நீண்ட நேரத்திற்கு நன்றாகக் கலக்கு . 
பின்னும் சிறிதளவு 

கரைபொருள் கரையாமலிருந்தால் 
அக் கரைசல் நிரம்பிய கரைசல் எனப்படும் . அவ்வாறின்றி 


எடையறி பகுப்பு 


137 


மிகு அளவு நீர் சேர்க்கப்பட்டு , கரைபொருள் முற்றிலும் கரைந்து 
விட்டால் மேலும் சிறிதளவு பொடி செய்யப்பட்ட பொட்டாசியம் 
நைட்ரேட்டைச் சேர்த்துக் கலக்கி நிரம்பிய கரைசல் 
தயாரித்துக்கொள் . 


ஓர் உலர்ந்த பீங்கான் கிண்ணத்தைத் துல்லியமாக எடை 
போட்டுக்கொள் . கரைசலை வெப்பச் சீர் நிலைக்கருவியில் 
( Thermostat ) 30 ° C . வெப்ப நிலையில் அரைமணி நேரம் வை 
வைத்திரு . 
இதிலிருந்து வெப்பச்சீர் நிலைக் கருவியின் வெப்ப நிலையை விடச் 
சிறிது அதிக வெப்ப நிலைக்கு வெப்பப்படுத்தப்பட்ட , நுனியில் 
கண்ணாடிப் பஞ்சு பொருத்தப்பட்ட பிப்பெட்டின் உதவியால் 
20 க.செ.மீ. கரைசலை எடைபோடப்பட்ட பீங்கான் கிண்ணத் 
தில் எடுத்துக்கொள் . கரைசலுடன் கிண்ணத்தின் எடையைத் 
துல்லியமாகக் கண்டுபிடி . கிண்ணத்தை நீராவித் தொட்டியின் 
மேல் வைத்து உலரும்வரை மெதுவாக ஆவியாக்கு . பின்னர்க் 
கிண்ணத்தின் வெளிப்புறத்தை நன்றாகத் துடைத்துவிட்டு 
கிண்ணத்தை மணல் தட்டின் மேல் ( sand bath ) வைத்து இரண்டு 
நிமிடங்கள் வெப்பப்படுத்து . 

இவ்வாறு 

வெப்பப்படுத்தும் 
பொழுது கிண்ணத்திலுள்ள வை வெளியில் 

சிதறிவிடாதபடி 
கவனமாகச் செய் . திண்மத்துடன் கிண்ணத்தை உலர்த்தும் 
பாண்டத்தில் குளிரவைத்து எடைபோடு . ஒத்தவையான 
எடைகள் கிடைக்கும்வரை உலர்த்திக் குளிரவைத்து எடை 
போட்டுக் கரைதிறனைக் கணக்கிடு . இதேபோன்று 40 ° , 50° 

70 ° , 80 ° C . வெப்ப நிலைகளில் பொட்டாசியம் 
நைட்ரேட்டின் கரை திறனைக் கண்டுபிடி . 


60 ° , 


வெப்ப நிலையை x- அச்சிலும் கரை திறனை y- அச்சிலும் 
எடுத்துக்கொண்டு வரைபடம் வரை . இதற்குக் கரைதிறன் 
வளைகோடு (Solubility curve ) என்று பெயர் . இதன் உதவியால் 
தேவையான வெப்ப நிலையில் கரைதிறனைக் கண்டுபிடிக்கலாம் . 


கணிப்பு : 


பீங்கான் கிண்ணத்தின் எடை 


WS 


கி . 


கிண்ணம் + கரைசலின் எடை 


W , கி . 


கிண்ணம் + திண்மத்தின் எடை 


= W ; கி . 


138 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


நீரின் எடை 


* 


(w . - W3) கி . 


பொட்டாசியம் நைட்ரேட்டின் எடை 


( ws - w ,) கி . 


வெப்ப நிலை 


= t ° C. 


100 கி . நீரில் கரைந்து நிரம்பிய 
கரைசல் கொடுப்பதற்குத் 
தேவையான பொட்டாசியம் 
நைட்ரேட்டின் எடை 


we - W . 

X 100 கி . 
W. - Ws 


t ° C. வெப்ப நிலையில் பொட்டாசியம் ) 
நைட்ரேட்டின் கரைதிறன் 


ws -WI 

x 100 . 
W , --WS 


5. மேலும் சில சோதனைகள் 

அனுபந்தங்கள் 


வினைப்பான்கள் தயாரிக்கும் முறை 


அநுபந்தம் -1 
குறிப்பான்களும் மற்றும் சில கரைசல்களும் தயாரிக்கும் முறைகள் : 

பினால்ஃப்தலின் ( Phenolphthalein ) : 5 கி . பினால்ஃப்தலினை 
500 க.செ.மீ. ஆல்கஹாலில் கரைத்துக்கொள்ள வேண்டும் . 
இதனுடன் 500 க.செ.மீ. நீரை நன்றாகக் கலக்கிக்கொண்டே 
சேர்க்க வேண்டும் . ( வீழ்படிவு ஏதேனும் உண்டானால் வடிகட்டி 
நீக்கிவிட வேண்டும் . ) 


மெத்தில் ஆரஞ்சு ( Methyl orange ) : 0.5 கி . மெத்தில் ஆரஞ்சை 
1 லிட்டர் நீரில் கரைத்துக்கொள்ள வேண்டும் . 


மெத்தில் சிவப்பு ( Methyl red ) : 1 கி . மெத்தில் சிவப்பை ஒரு 
லிட்டர் சூடான நீரில் கரைத்துக் கொள்ள வேண்டும் . 

டைபிஃனைல் அமீன் ( Diphenylamine ) : 1.8 கி . டைஃபினைல் 
அமீனை 100 க . செ . மீ . அடர் சல்ஃப்யூரிக் அமிலத்தில் கரைத்துக் 
கொள்ள வேண்டும் . 


ஸ்டார்ச் ( Starch ) : முதலில் 100 க.செ.மீ. நீரை ஒரு 
முகவையில் எடுத்துக்கொண்டு கொதிக்க வைக்க வேண்டும் . 
சுமார் 1 கி . ஸ்டார்ச்சுடன் சிறிதளவு நீர் சேர்த்துப் பசைபோல் 
செய்துகொண்டு , இதைத் துளித்துளியாக முகவையிலுள்ள 
கொதி நீருடன் நன்றாகக் கலக்கிக்கொண்டே சேர்க்க வேண்டும் . 
பிறகு 2 அல்லது 3 நிமிடங்கள் கொதிக்கவைத்து , குளிரவைத்து , 


. 
140 

செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 
உபயோகிக்க வேண்டும் . அவ்வப்போது புதிதாகத் தயாரிக்கப் 
பட்ட கரைசலையே உபயோகிக்க வேண்டும் . 

பொட்டாசியம் : பெர்ரிசயனைடு ( Potassium ferricyanide ) : ஒரு 
சிறிய 

ஃபெர்ரிசயனைடுப் படிகத்தை முகவையிலெடுத்துக் 
கொண்டு அதன் மேல் ஒட்டிக் கொண்டிருக்கும் ஃபெர்ரோசயனை 
டைப் போக்கப் பலமுறை நீரால் கழுவ வேண்டும் . கழுவிய 
படிகத்தை 50 க.செ.மீ. நீரில் கரைத்துக் கொள்ள வேண்டும் . 
அவ்வப்போது புதிதாகத் தயாரிக்கப்பட்ட கரைசலையே உப 
யோகிக்க வேண்டும் . 

பொட்டாசியம் குரோமேட் ( Potassium chromate) : 5 கி . A. R. 
பொட்டாசியம் குரோமேட்டை 100 க.செ.மீ. நீரில் கரைத்துக் 
கொள்ள வேண்டும் . 

ஃபெர்ரிக் படிகாரம் ( Ferric alum ) : 5 கி . ஃபெர்ரிக் படிகாரத்தை 
அடர் நைட்ரிக் அமிலம் சேர்த்து நைட்ரஜன் ஆக்சைடுகள் 
முற்றிலும் நீங்கும்வரை கொதிக்கவைக்க வேண்டும் . 


ப 


. 


ஸ்டேனஸ் குளோரைடு ( Stannous Chloride ) : 30 கி . A. R. 
ஸ்டேனஸ் குளோரைடை ( SnCl, 2H , O ) 100 க.செ.மீ. அடர் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைத்துக்கொண்டு , 
கரைசலின் அளவு ஒரு லிட்டர் ஆகும்படி நீர் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . 


சிம் மர்மன் - ரினார்டுக்கரைசல் ( Zimmermann - Reinhardt s 
solution : 50 கி . மாங்கனீஸ் சல்ஃபேட்டை 250 க.செ.மீ. 
நீரில் கரைத்துக் கொண்டு 100 க.செ.மீ. அடர் சல்ஃப்யூரிக் 
அமிலம் , 300 க.செ.மீ. நீர் , 100 க.செ.மீ. பாஸ்ஃபாரிக் 
அமிலம் ஆகியவற்றைச் சேர்த்து நன்றாகக் கலக்கிக்கொள்ள 
வேண்டும் . 


என்று 


குறிப்பு : நீர்த்த அமிலம் 

குறிப்பிடப்பட்டுள்ள 
டங்களில் 2N திறனுள்ள அமிலங்களை உபயோகிக்கவும் . 


அநுபந்தம்-2 

அடர்அமிலங்கள்,அம்மோனியாஆகியவற்றின்திறன்கள் 


தோராயமாக 


கரைசல்கள் 


1Nதிறனுள்ளஒருலிட்டர் கரைசல்தயாரிக்கத் தேவையானஅளவு 


மேலும் சில சோதனைகள் - அனுபந்தங்கள் 


சதவீதம் (எடை) 


அடர்த்திஎண் 


நார்மாலிடி 


HCI 


35 


1.18 


11.3 


89 


க.செ.மீ. 


HNOS 


70 


1-42 


16.0 


63 


11 


H 
, 
SO 
, 


96 


1.84 


28 


36-0 


CH..COOH 


99-5 


1.05 


17.4 


58 


NH.: 


28 


0.90 


15.0 


67 


. 


141 


142 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


அநுபந்தம் - 3 

அணு எடை எண் அட்டவணை 


தனிமம் 


குறியீடு 


அணுஎடை எண் 


I 


126.92 


Al 


26.97 


O 


16-00 


AS 


74.91 


Fe 


55-85 


Cu 


63.54 
207.21 


Pb 


C 


12-01 


Cal 


40-08 


Cr 


52-01 


CIL 


35.457 


S 


32.066 


Si 


28-06 


107.88 


அயோடின் Iodine 
அலுமினியம் 

Aluminium 
ஆக்சிஜன் Oxygen 
ஆர்சினிக் 

Arsenic 
இரும்பு 

Iron 
காப்பர் ( தாமிரம் ) Copper 
காரீயம் 

Lead 
கார்பன் 

Carbon 
கால்சியம் 

Calcium 
குரோமியம் Chromium 
குளோரின் 

Chlorine 
சல்ஃபர் 

Sulphur 
சிலிகான் 

Silicon 
சில்வர் (வெள்ளி) Silver 
சோடியம் 

Sodium 
துத்தநாகம் Zinc 
நிக்கல் 

Nickel 
நைட்ரஜன் Nitrogen 
பாஸ்ஃபரஸ் Phosphorus 
புரோமின் 

Bromine 
பேரியம் 

Barium 
பொட்டாசியம் Potassium 
போரான் 

Boron 
மக்னீசியம் Magnesium 
மாங்கனீஸ் 

Manganese 
மெர்க்குரி (பாதரசம் ) Mercury 
வெள்ளீயம் 

Tin 
ஹைட்ரஜன் Hydrogen 


Ag 
Na 


22.997 


Za 


65.38 


Ni 


58-69 


N 


14-008 


P 


30.98 


Br 


79.916 


Bal 


137.36 


K 


39.096 


B 


10.82 


24-32 


Mg 
Mn 


54.93 


200-61 


Hg 
Sn 


118.70 

1.008 


H 


மேலும் சில சோதனைகள் - அனுபந்தங்கள் 


143 


மடக்கை அட்டவணை 


Mean Differencoe 


0 


1 


2 . 


S 


4 


1 


4 


8 


0000 0043 0086 0128 0170 1212 0253 0284 0334 0374 | 4 8 12 17 218 23 83 37 


0414 0453 0492 0531 0589 0507 0845 C802 0719 075548 11 15 19 28 8 8034 
0792 0828 0384 OBIS HSA , 0589 1001083 1072 110937 10-1417 21 24 28 3f 
1139 1173 1208 1239 1271 1303 1335 1887 1300 1430 13810 13 16 19 23 28 29 
1461 1492 1523 1553 1584 1814 1844 1673 1703 1732 38 9 12 15 18 21 24 27 
1761 1790 1818 1947 1875 1803 1951 1958 1907 2014 | 36 8 1114 17 2022 25 


16 


2041 2083 2095 2122 2149 2175 2201 222 2209 2279 35 811 13 18 18 21 24 
2304 2330 2355 3380 2405 2400 2455 2490 2504 2529/25 7-10 12 15 17 20 22 
2553 2377 2801 2825 2043 2372 2625 2718 2748 378525 7 912 14 18 1921 
2788 2810 2883 2858 2373 2300 2923 2945 2987 2989 | 24 1 911 13 10 18 20 
3010 302 3054 2075 2008 3118 3189 91603181 9201 

8 11 13 151719 


3222 3243 3283 3084 3304 3324 3345 3385 3385 3404 246 
3424 3444 3484 3A83 3500 3522 3541 3500 3579 3598 248 
3617 9838 38553874 8682 3714 3729 3747 37883784 | 24 8 
3802 3820 88833358 3874 3892 3908 8927 3945 3962 24 5 
3979 3897 4014-4031 4049 4085 4082 4088 4118 4133 23 5 


810 12 14 1618 
81012 14 1517 
1 9 11 13 1517 
7 911 12 14 16 
1 910 12 14 15 


415041884183 4200 4218 4232 4249. 4285 428 4298 23 5 7 810 11 13 15 
4314 4330 4948 4322 4378 4393 4409.4425 4440 4458 | 2 3 5 8 8 9 11 13 14 
4472 4487 4500 4518 4533 4548 4584 4579 459 4609/23 5 6 8 9 11.12 14 
4624 4039 4854 4939 4883 4898 4713.4728 4742 4757 113 4 87 9 10 12 13 
4771 4783 4800 4814 A83 49434857 4371 4888 49001 $ 4 6 7 9 10 11 13 


31 4914 4923 4842 4955 4989 4983 4997 F011 5024 134 
32. 5051 5085 5079 5092 5105 5119 5132 5145 5159 5172 11.3 4 
3351855188 5211 52245237 5250 5283 5276 5289 5302 13-4 
3A 53155323 5340 5353 5368 5378 5391 5403 54185428 13. 4 

5441 5453 54855478 5490 5502 5514 5527 5539 5551 | 1 2 4 


整部剧都会备忘本公六全名品名公共2经络&罗盘8882点击这云云为主。 


6 7 8 10 11 12 
5.7 8 9 11 12 
5 6 8 9.10.12 
5.6 8 9 10 11 
5 6 7 9 10 11 


67 
6. 6 7 
5 6 7 
45. 7 
4 5 6 


810-11 
8 9.10 
8 9 10 
8 9 10 
8 9.10 


4 5 6 


5583 5575 65875599 5811 5623 5835 5847 5858 5870112 4 
5682 5804 67055717 5729 5740 5752 6783 5775 5788 | 1 2 3 
5798 5809 5821 5838 5843 5855 5888 5877 5888 5899 1 2 3 
5911 5922 5933 59445955 5988 5977 5888 5999 8010 1 2 3 
6021 6031 6042 8053 5084 8073 2085 6098 6107 8117 1 2 3 
6128 6138 6149 6160 8170 6180 6191 6201 8212 622 1 2 3 
8232 243 6253 6283 8274 8284 6234 8304 6314 6325 1 2 3 
8335 8345 8355 636563758305 6395 6405 6415 8425 12 3 
8435 6444 84546484 8474 6484 6493 8503 8513 6522 1 2 3 
6530 8542 8551 8581 8571 8580 6590 6599 6809 8818 1 2 3 
8828 8837 8848 8858 6885 6675 8884 68936702 6712 1 2 3 
6721 87308739 6749.6753 676767766785 8794 880312 3 
6312 8821 8230 8239 8843 6651 8808.8875 8834 8893 12 3 
8902 8871 6820 800 0037 0048 8855 6984.6972 8981 12 3 
8380 88837007 7018 1024 1033 7048 7050 7059 7087 1 2 3 


வெகை 


7 8 9 
T : 8 9 
7 8 9 
7 8 9 
7 8 9 


4 5 6 


7 7.8 
6 7 8 
6 18 
6.1-8 
61.8 


31 


51 


7076 7084 7083 7101 11187118 7128 1195 11437152 1 2 3 
7180 7188 7171 7185 7183 7202 7210 7218 728 723511 2 2 
72437251 7259 7287 7275 7284 7292 7300 7308 7316 12 2 
7324 7332 7349 7848 785873547372 7380 7388 7393 


3 4 5 
3. 4 5 


61 8 
57 7 
88-1 
6 87 


3 4 5 


Mean Differences = சராசரி வேறுபாடு 


144 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


மடக்கை அட்டவணை 


Mean Diftarences 


ப 


F-4 


. 


5 


R 


7404 7412_74197427 7433.7443 7451 7438 7488 7474 


740 1493 T4g7 7505 7518 7520 752S 7535 7543 7557 
7558 TEA 7574 7tie2 FER 1597 7604 7812 7612 7807 
783474748 TAST 784 TATT T173 73 7 TO 
TN 7718 TASTS TTS7TATTER 77ad 176 1774 
7782 775 7720 7803 700 7018 782 7652 7839 1843 


cecoach 


(90 


5S 7 

7 


4 


4 
3 3-4 


5 


5. 5-6 
SS 


3 


TRES 7250 708S TES TRAL 7889 78 79007210 217 
7304 7931 1938 7944 13Y THEA 1008 T272 70 700 ? 
FOR C000 2007 2014 21 22 SUSI SOH & 5055 
800 & 009-8078 SOCR 3000 80F 81WBA 8110 Ef2O 
8129 8138 2142 8149.8168tian SS STTG8g 3189 
8197 8202 8208 R215 823 8220 TOT WI WAS D5A 
8281 8257 274- 8230 837 8 BEAR TRS & S18 & 312 
8325 ERSE ES8 8944 8351 $ 357 & RESERT 873 8332 
8229 8395 PAGE 8407 6414872{ } FA28 8422 PA58 UAE 
8453 3457 8A83 84708478 8482 PASS FARA 850 SE06 
0513 8519-8525 8531 85ST & 543 94 95ES A581 8687 
8573 3579 8585 8581 587 SEOSBSO R15 3321 3327 
3033 839 2645 8651 8857 SERS ERAS 6575-8381 386112 
8492 SSR 3704 8710 8716 3722 8787-8733 5738 8745 
8751 8758 8782 8763 8774 8779 8785 8791 8797 STIA 


Soto645 


12 


74 


33.3 


9003 814 8920 8825 8831 - 237 0042 AAN E054 059/11 2 

2865. 8871 & 076 8882 8887 8893 8809 2004 8810 8915 11 2 
IR 8321 3927 8932 8938 8943 8949 8954 3980 6585 8971 111 * 
7A8978 8982 8987 8993 1998 2004 2003 2015 2029 2023 1 
9031 2038 9042 9047 3053 2058 8013 2030 

9 8074 9079 1 1 3 
9035 2090 2098 9101 910881129117 912201202133 
138 8143 9149 9154 9159 9185 1702175 8180 188 


coacu. 


ooooo 


4 5 


4 


84 


9243 8248 9253 9258 9263 9309 3274 1279 8284 9289 
3294 8880 3304 0309 2315 2320 235 2330 335 9340 ] 1 1 


2 3 3 


4 


2 33 


2 * 3 
2 33 


3 4 4 
3 4- 4 
3 . 


9345 8350 2355 9360 8385 8370 2375,8380 8385.3390 11 2 

8395 8400 9405 9410 9415 9420 4425 9430 9435 9440 
28 
89 | 9494 9494 9504 9509.9513 8518 2023 9528 853S 9508 

8542-8547 9552 9557 3582 8588 9571 9578 9581 8588 

9520 8595 9800 9805 9609 3314 2318 9324 2628 9833 
3 / 9838 9843 9847 9853 9857 3881 9888 9871 9875 9880 

9835 889 2346 9899 9703 3703 8713 8717 9722 , 9727 
2731 $ 738 9741 9745 9750 8754 9759 9783 2783 97R 01 1 

ஒ 777 STER 9798 9791 9795 800 1805 0899 9814 9916 
F | DRES 5027 2002 9396 3341 2045 2880 9384 2859 See3 

2048 PR 0877 981 1988 930 98 % 9990 9209 823 
9912 1917 9921 9920 9930 9934 8889 9943 9948 225A | 011 
2988 8961 9985 2869 9974 1978 8983 8967 9291 $ 39901 1 


3. 4 A 
3 
3 4 4 
3:44 


32 3 
2 : 3 
2 23 
2. 23 


- 


? ? 3 
2 2 3 
2 2 3 
2 . 3 . 


3 
3 
3 44 
3. - 3 . 4 


Meam Differences = சராசரி வேறுபாடு 


மேலும் சில சோதனைகள் - அனுபந்தங்கள் 


145 


எதிர் மடக்கை அட்டவணை 


--- 


kiean TIPersrens 


5 


09 


1000 fema 1200 1207 10081012 1014 105 1919 121 


1 


1023 1028 1828-1130 1933 108 1098 1044 103 1045 am 1 

1047 1630 1052 1654 1957 ( ise 1032 103 1067 1069 0.0 1 
-31072 107 108 10731081 10841088 7005 1091 +1234 
- 1008 1099 1132 11141107 1109 1112 1111 111719/01 

1122 11251127 1180 1132 113 1133 1149 191113/01 1 


* 


114 1151 1153 1158 1159 : 1161 114 1187 188 117201 1 
1175 1178 1129 1133 1133 1188 1181 1194 1187 11891011 
1202 1205 1203 1211 1213 1218 1219 1223 125 1227101 1 
1230 12331238 1239 1242 1245 1247 1250 1253 12561011 
1259 1283.1235 1283 1271 1274 1278 1279 1200 1285101 1 


SORRO 


wwowos 


aaNR 


1 2 3 


1298 1291 1204 1297 1800 1303 134 1300 1812 1315 01 
1313 1321 1324 1387 1330 1334 1337 1349 1343 1349 
1349 1352 1355 1353 1381 1803 1383 137 13741577 
1380 1394 1387 1390 1383 1393 1401) 1423 140 1469 
1413 14181419 1422 1428 1449 140 1435 1449. 1440 191 1 


1445 1449 1452 1455 1458 1482 1488 1480 1472 1475 101 
147 1483 1488 1499 1493 1498 1500 1500 1500 1510101 
1514 1517 1521 1584 1828 1531 155S 1588 189 1801 1 
1549 1550 1550 1500 1583 1587 1670 1574 1378 1981011 
15851589 1302 150518001808 1907 1611 1514 151801 1 


WOomoea 


1822 1628 1829 1833 1837 1841 1844 1848 1652 188 | 01 1 
1880 1868 1857 1671 1675 1879 1883 1887 1890 1004 | 011 
1898 1700 17081710 1714 1718 1722 1728 1730 17241011 
1738 1742 174617501754 1758 1782 17881170 174 | 011 
1778 1782 1788 1791 1795 1799 1803 1807 1811 181801 1 


2 2 2 
2. 2 


தகதகறு 


2. ? .. 


1 


8 


1820 1824 1828 1832 1837 1841 1845 1849 1854 1953 | 0 
1882 1888 1871 1875 1879 1884 1888 1800 1897 1901 
1905 1910 1914 1919 1923 1923 185 1830 1941 1945191 
1950 1954 1959 1983-1983 1972 1977 1982 1983 1801 
1995 2000 2004 2009 2014 2018 2023 2028 2032 2037 


2.2 S 
2 23 


8.4 4 
3 4 


*31 | 2042 2048 2051 2056 2081 2085 2070 2075 2080 2084 

2089 208 2099 2104 2109 2113 2118 2123 2128 2183 
2138 2143 2148 2153 2158 2163 2169 E173 2178 21881011 
2188 2193 2198 2203 2208 2213 218 2223 222 2234112 
2239 244 2249 2254 2259 2205 2270 2275 2050 220811. 2 


வONNA 


NONலை 


3 4 -4 


a 


2 3.3 
2 8 8 
38 3 


MANO 


85 2291 229 2301 2307 2312 2817 2323 2328 2233 2339 2 

2344 2350 2355 2300 2388 2871 2877 2322 2398 2303 

2389 2404 2410 2415 2421 227 2432 2438 2419844911 
139 2455-2480 2488 2472 2477 ABS 2489 2495 2000 203 

2512 2518 2523 2329 2535 2541 2547 2558 2810.2004 
* 41 | 2370 2576 2582 2583 2594 2600 2808 2612 8518 104 
* 42 2880 2898 2842 2049 2055 2861 2887 2073 2079 2608 11 2 

2882 2088 2704 2710 2718 2778 2723 2735 2742 2749 
2754 2761 2767 273 2780 2788 2793 2799 2208 2018 
2818 2825 2831 2833 284 2851 2853 830 2071 2877 


46.5 


8 8 4 


2884 2891 2897 2904 2911 2817 282 2031 2033 20 : 


W0 


88.8 
56.6 


3900 3027 30843041 3048 9083 082 SOSS 3070 2005 
S090 9097 3105 8112 3119 3128 8139 3141 81488188 


pen 


Mean Difference = சராசரி வேறுபாடு 


- 10 


146 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


எதிர் மடக்கை அட்டவணை 


Mean Differences 


8 


9 


3162 3170 3177 3184 3192 3199 3206 3314 8221 8028 11 8 8 4 4 6 6 1 


inn 


* 511 


32383243 3251 3258 3288 3273 5281 DAS 3255 SSON 
33118319 3327 3334 3342 3350 135733159373 3381 
3333 339884043412 34203428 3438 43.3451 S453 
SAF7 3475 3433 8491 3499 85083518 3524 2532 3540 
SE48. 3550 9585 3573 3581.3589 35073200 3614 SALA 


CEY 


S 4 5 


12 S 


8-7. 8 


-57 
38 
89 


3831.3839 3643 9658 3084 3873 8881 3890 3898 8707 
3715 37248733 3741 S750 3758 3767 3778 3784 3793 
3800 3811 3819 3828 2937 3848 3055 3984 3873 3802 
3890 5399 3908 3917 3928 3938 3945 3954 8933 8972 
3981 3990 3999 4009 4018 4027 4038 4043 4055 4034 


1 2 3 


6 7 8 


4074 4083 4083 4102 4111 4121 413041404150 159 123 
4189 4178 4188 4198 42074217 42274283 4248 4258 12 3 . 
4288 4276 428542954305 4315 4325 4335 43454355 1 2 3 
4365 4375 4385.43954400 4416 4428 433 4448 4457 12 3 
4457 4477 4487 4498 4508 4519.4529 439 4550 456012 


4 5 6 
456 
4 56 
4 5 6 
4 5 


7 8 9 


-68 
-89 


4571 1581 4592 4803 4013 4824 4834 4845 4658 4807123 
4877 4388 4899 4710 47214732 47424753 4764 4775 

12 3 
4788 1797 4808 481914831 4842 4853 4884 4875 4887 
4898 4908 4920 4932 4943 4955 4986 4977 4989 5000 12.3 
5012 5028 5035 5047 5058 5070 5082 5083 51056117 1.2 4 


4.58 7 9.10 
4 578910 
467 8 9 10 
5 6 7 8 9 10 
5 6 7 8 9.11 . 


72 


5129 5140 5152 5164 51765188 5200 5212 6224 5238 
5248 5280 5272 5234 52975309 5321 5333 5346 5358 
5870 538353955408 5420 54335445 5458 54705483 
5495.5508 5521 5534 5548. 5559 557255855598 5610 
5823 6636156495682 567556895702 57155728 5741 


1 2 4 
13 4 
1.3 
13 


Gனைனன 


5 6 7 

6 7 
8 8 
6 8 
78 


810 11 
91011 
9.10 11 
910 12 
81012 


134 


178 
-79 
• 80 


67546788 5781 5794 5808 5821 5834 5848 5881 5875 
5888 5902 5918 5929.5943 5957 59705984 5998 6012 
6028 8039 6053 6087 6081609561096124 8138 8152 
6168 6180 6194 8209 6223 6237. 6252 6268 8281 6295 
8310 8324 6339 6353 6368 6383 6397 6412 8427 6442 


18.4 
134 
19.4 


57.8 9.11.12 
5.78 10.11 12 
87 8 10 11.13 
8-7 9 10 11 13 
8 79..10 12 13 


• 81 
• 82 


6457 8471 6486 6501 6518 6531 6546 8581 6577 8592 23 5 
6607 632 6637 6653 6668 6883 8899.6714 6730 674 235 
8781-8776 6792 6808 6823 6839 68556871 6887 8902 23 5 
6918 6934 6950 8966 89828998 7015 7031 7047 7083 23 5 
7079 7098 7112 7129 7145 7161 7178 7194 7211 7228 23 6 


6.8 9.11-1214 
6 8 9 11 12 14 
6 8 9 1113 14 
6 810 11 13 15 
7810 12 13 15 


-85 


• 88 
-88 


7810 12 13 15 
7 9 10 12 14 18 
7 911 12 14 18 
7 911 13 14 18 
7 911 13 1517 


7244 7281 7278 7295 73117328 7345 7362 7379 7398 235 
7413 7430 7447 7484 7482 7499 7518 7534 7551 7568 23 5 
7588 7503 7621 7638 7856 7674 7691 7709 7727-1145 ) 24 5 
7762 7780 7798 7816 7834 7852 7870 78897907 7925 245 
7943 7982 7980 7988 8017 8035 8054 8072 8091 811024 
8128 3147 8168 8185 8204 8222 8241 8280 8279 829824 . 

24.8 
8511 8531 8551 8570 8890 8610 8830 8850 8870 8690 / 24.8 
8710 8730 8750 877087908810 8831 8851 8872 8392 24 - 
8913 8933 8954 8974 8995 9016 9038 9067 9078 9099 24.6 
91209141 0182 9183 208 228 9247 3208 8230 8311 24.8 
8333 9354 8378 9397 0419 9441 9482 484 8508 9528 124 7 
8650 3572 9594 9818 9838 9881 9883 970519727 9750 247 
9772 9735 9817 9840 9883 9838 3908 8931 9954 9977 25 7 


89.11 . 191517 
810 12 14 1517 
8 10 12. 1416 18 
8 10 12 - 1416 18 
8 10 12 15 17 19 


உலக 


• 94 


8. 11 13 1517-19 

1113 15.17 20 
9. 1113 18 18 20 " 
9.11 14 16 18 20 


Mean Difference = சராசரி வேறுபாடு 


BIBLIOGRAPHY 


1 . 


Quantitative Analysis - Harvey Diehl and Frederic Smith . 


2 . 


3. 


A Text Book of Quantitative ( oorganic Analysis - Vogel. 
Elements of Quantitative Analysis - Willard , Furman 

and Bricker . 


4. Elementary Quantitative Analysis 


Blaedel and Mcloche . 


5. Quantitative Analysis - Brumblay. 


6. 


Fundamentals of Analytical Chemistry - Holt, Rinehart 

and Winston . 


7. Quantitative Analysis - Alexeyev. 


8. Analytical Chemistry -- Volume II - F. P. Treadwell and 

William T. Hall. 


ஆக்சிஜன் ஒடுக்கம் 

கலைச்சொற்கள் 

அ 
அளவறி பகுப்பு 

Quantitative analysis 
அளவறி கரைசல் 

Standard solution 
அமிலத்துவம் 

Acidity 
அளவறி குடுவை 

Standard flask 
அகக் குறிப்பான் 

Internal indicator 
அடர் 

Concentrated 
அணைவுச் சேர்மம் 

Complex 
அமிலம் கலந்த 

Acidified 
ஆக்சிஜன் 

Oxygen 
ஆக்சிஜனேற்றம் 

Oxidation 
ஆக்சிஜனேற்றி 

Oxidising agent 
க்சிஜனேற்ற மின் அழுத்தம் - Oxidation potential 

Reduction 
ஆக்சிஜன் ஒடுக்கி 

Reducing agent 
ஆக்சிஜன் ஒடுக்க ஏற்றத் 

Redox system 
தொகுதி 


- 


இளஞ்சிவப்பு 


Pink 


உலர் த்தும் பாண்டம் 


Desiccator 


கலைச்சொற்கள் 


149 


எடையறி பகுப்பு 
எடைபோடும் குப்பி 


Gravimetric analysis 
Weighing bottle 


ஒத்ததான 
ஒடுக்கு கலம் 


Concordant 
Reductor 


- 


கண்ணாடித் தட்டு 
கண்ணாடிப் பஞ்சு 
கண்ணாடித் தொட்டி 
கணிப்பு 
கல்வம் 
கழுவும் நீர்மம் 
காரத்துவம் 
காற்றொழி விசைப்பொறி 
கீறல் 
குறிப்பான் 
கூம்புக் குடுவை 


Watch glass 
Glass wool 
Trough 
Calculation 
Mortar 
Wash liquid 
Basicity 
( Electrical) Vacuum pump 
Slit 
Indicator 
Conical flask 


- 


- 


சல்ஃப்யூரிக் அமிலம் 
செய்முறை 


Sulphuric acid 
Procedure 


ட 


டெசி நார்மல் 


Decinormal 


தத்துவம் 


தரம் பார்த்தல் 
தர அளவு 
தண்ணீர்த் தொட்டி 


Principle 
Titration 
Titre value 
Water bath 
Stand 
Tap funnel 


தாங்கி 


திருகுகுழாய்ப் புனல் 


150 


செய்முறைக் கனிம வேதியியல் - அளவறி பகுப்பு 


-- 


வலைப் பொறி 
திறன் 
தேறல் 
தோராய 


Spray trap 
Strength 
Supernatant liquid 
Approximate 


நடு நிலையாக்கு 


நனை 


Neutralise 
Rinse 
Normal solution 
Normality factor 
Estimation 


Make up 


நார்மல் கரைசல் 
நார்மாலிடி எண் 
நிர்ணயித்தல் 
நிறைவு செய் 
நிரம்பிய 
நீராவித் தொட்டி 
நுரை தரா நீர் 
நுரை தரு நீர் 
நுண் துளைகளையுடைய 
நைப்புள்ள 


- 


Saturated 
Steam bath 
Hard water 
Soft water 
Porous 
Hygroscopic 


- 


பருமனறி பகுப்பு 
படிக 
ப்யூரெட் 
பிட்பெட் 
பினால்ஃப்தலின் 
பீங்கான் தட்டு 
புறக்குறிப்பான் 
ஃபெர்ரஸ் இரும்பு 
ஃபெர்ரிக் இரும்பு 
பைப்களிமண் முக்கோணம் 


Volumetric analysis 
Crystalline 
Burette 
Pipette 
Phenolphthalein 
Porcelain tile 
External indicator 
Ferrous iron 
Ferric iron 
Pipe- clay triange 


M. 


- 


மெத்தில் ஆரஞ்சு 
மெத்தில் சிவப்பு 
மிக நிரம்பிய 
முகவை 
முகப்பு நுனி ( குழாய் ) 


Methy orange 
Methyl red 
Susérsaturated 
Baker 
Nozzle 


கலைச்சொற்கள் 


151 


மூட்ட வெப்ப உலை 
மோரின் உப்பு 


Muffle furnace 
Mohr s salt 


வ 


வன்மை 
வடிகட்டி 


வடி நீர் 


Hardness 
Filter 
Filtrate 
Distilled water 
Air - oven 


வாலை வடிநீர் 
வெப்பக் காற்றடுப்பு 


ர 


ரசக்கலவை 


Amalgam 


ல 


லீபிக் ஆற்றுகலம் 


Leibig s condenser 


